பூமி நூல்‌ 


(உலக மக்கள்‌ வாழும்‌ விதம்‌. 


மு ற்‌ புத்தகம்‌ -- மூன்றாம்‌ வகுப்பு 


ப இப்பாளா்‌ 
V. நடராஜன்‌, ௫. &, 1. 7. 
§Pivisional Inspector of Schools (Retd.) 


வெளியிடுவோர்‌ - 
இண்டர்‌ நாஷனல்‌ பப்ளிஷிங்‌ கம்பெனி, 


நுங்கம்பாக்கம்‌, i: மண்னை 2, 
ஓலு பட்‌ [விலை அளு'8. 


கத்‌ ப இட்டு —. 1950 
சர்ன்கா 2 பதிதபு _ ஜூன்‌, 1953 


Approved by the Text - Book Committee, M atras 
vide Fort St. George Gazette Supplement 1. 
Part 1-9, Page 12 dated 13th May, 19551. 


Rajan Electric Press, Madras—i1, 


முன னுரை 


ஆரம்ப்ப்பள்ளிச்‌ சாலைகளில்‌ படிக்கும்‌ இளைஞருக்கு உ தலியாக 
பூமி நரல்‌ என்ற வரிசையில்‌ (மூன்று, கான்கு, ஐந்து) 3, 4, 5-வ ப்புக்‌ 
களுக்கு ஏற்ற்வாறு இம்மூன்று யுத்தகங்களையும்‌ பிரசரித்திருக்சிறோப்‌, சர்க்‌ 
கார்‌ வெளியிட்டுள்ள பாடத்‌ திட்டத்திற்ணெங்க. அனுபவம்வைய்ந்த, சாந்த 
ஆசிரியர்களை க்‌ * கொண்டு இப்புத்தகங்கள்‌ தயாரிக்கப்பட்டுள. இளைஞர்‌ 
சுலபமாக விஷயங்களை அறிந்து கொள்ளும்‌ விதமாகப்‌ பல தேசப்படங்களை 
யம்‌ சித்திரங்களையும்‌, பாடங்களில்‌ தெரிந்து கொண்டவ.ற்றை உறுதிப்‌ 
படுத்துவதற்கான பயி ற்சி வினாக்களையும்‌ சேர்த்து இருக்கிறம்‌. 


உலகில்‌ பல்வேறு பாகங்களில்‌ மக்கள்‌ வாழும்‌ விதத்தை வர்ணிப்பதே 
பூகோள பாடத்தின்‌ முக்கிய அம்சம்‌. இயற்கை அமைப்பிலும்‌ சீம தாஷ்ண: 
நிலையிலும்‌ காணும்‌ வித்தியாசங்களுக்கு ஏற்ப பணித வாழ்க்கை அமைந்‌ 
துள்ள தென்பதை விளக்குவதே இவ்வர்ணனையின்‌ சிறப்பான நோக்கம்‌. 
இதை அனுசரித்து இப்புத்தகப்‌ பாடங்கள்‌ எழுதப்பட்டுள. 


ஆங்கா ங்கு அவரவருக்குக்‌ கிடைத்துள்ள இயற்கை வளங்களை நன்கு 
பயன்ப்டுத்தி, ஆக்கப்‌ பொருள்களை மிகைப்படுத்தி, செல்வ நிலையை உயர்த்தி, 
வியாபார ததைப்‌ பெருக்கி, உலக மக்கள்‌ யாவரும்‌ ஒருவருக்கொருவர்‌ உதவிக்‌ 
கொண்டு ஒற்றுமையுடன்‌ ஒரே உலகத்தினர்‌ என எல்லாரும்‌ சுகமாகவும்‌ 
சந்தோஷமாகவும்‌ வாழ்க்கை நடத்தலாம்‌. இவ்விதக்‌ கூட்டுறவையும்‌ பரஸ்பர 
உதவியையும்‌. அடிப்படை நோக்கமாகக்‌ கொண்டு அமைக்கப்படும்‌ கல்வித்‌ 
திட்டத்தின்‌ பலனாக இனி வருங்கால வாழ்க்கையைப்‌ புத்துயிர்‌ பெறச்‌ செய்‌ 
பவர்‌ இனைஞர்களேயாவர்‌. இம்முயற்சியில்‌ மிகவும்‌ பயன்‌ தரும்‌ வகையில்‌ 
இப்புத்‌தகங்கள்‌ சிறப்பாக உதவும்‌ என நம்புகிறோம்‌. 


V. நடராஜன்‌, 
Divisional Inspector of. Schools (Retd.) 


பொருளடக்கம்‌ 


பாடம்‌ 
முன்னுரை 

1. திசைகள்‌ 

எ. வானிலை 

8. வகுப்பின்‌ கரைப்படம்‌ 

4. பாடசாலையின்‌ தரைப்படம்‌ 

2. ஒரு ரொமத்தின்‌ படம்‌ 

6. லாப்லாந்துச்‌ சிறுவன்‌ 

7. லாப்‌ மக்கள்‌ வாழ்க்கை 

8. மத்திய ஆப்பிரிக்கா _ குள்ளர்கள்‌ 
“9. ஸ்டெப்பி புல்வெளிகள்‌ - கிரஸ்‌ 
10. பாலஸ்தீனச்‌ சிறுவன்‌ ட 
11. ஸ்விட்ஸர்லாந்துச்‌ சிறுவன்‌ - 3 
12. ஸ்விட்ஸர்லாந்துச்‌ சிறுவன்‌ -- 2 
18. தஞ்சைச்‌ சிறுவன்‌ _— 1 
14, தஞ்சைச்‌ சிறுவன்‌ _— 2 
15. காஷ்மீர மக்கள்‌ " 
16. காஷ்மீரத்துச்‌ சிறுவன்‌ 
77. வங்காளச்‌ சிறுவன்‌ _— 1 
10, வங்காளச்‌ சிறுவன்‌ 2 
19. நீலகிரி _ படுகச்‌ சிறுவன்‌ _— 7 
0, நீலகிரி _ படுகச்‌ சிறுவன்‌ -- 2 
21. பர்மியச்‌ சிறுவன்‌ _— / னி அரி 
2௦. பர்மியச்‌ சிறுவன்‌ -- 2 
9, ஒரு ரூபாய்‌ 
24. மோட்டார்‌ பஸ்‌... 
25. பெட்ரோல்‌ எண்ணெய்‌ 
௧8. பருத்தி க (க 
27. தென்னை நாரினால்‌ கும்‌ பொருள்கள்‌ 
£0, 0 தால்‌ ன ரு ன 


பூமி நூல 


உலக மக்கள்‌ வாழும்‌ விதம்‌ 





— Ag NC GORD - 


முதற்‌ புத்தகம்‌ 


1. திசைகள்‌ 























22 


ரவி ஒரு நாள்‌ தன்‌ பாட்டனாராடன்‌ ““நாமிருவர்‌'' என்னும்‌ - 
படக்‌ காட்சிக்குச்‌ சென்றிருந்தான்‌. காட்சி முடிந்ததும்‌ பாட்டனா 
ருடன்‌ வீடு திரும்பினான்‌. வரும்‌ வழியில்‌ “வெற்றி எட்டுத்‌ திக்கும்‌ 
எட்ட்க்‌ கொட்டு முரசே ்‌ என்ற பாரதியார்‌ 
பாடலை அழகாகப்‌ பாடினான்‌. பாட்டனா 
1! அதைக்‌ கேட்டு மகிழ்நதார்‌. திசைகளைப்‌ 
பற்றி ரவிக்குப்‌ பாடம்‌ கற்றுக்‌ கொடுக்கச்‌ 
£ சரியான சமயம்‌ அதுவே என்று அவா 
எண்ணினார்‌. பேரனுடன்‌ பேசத்‌ தொடஙு 
கனா. 

பாட்டனார்‌: ரவி, நீ. பாடிய பா ட்டு 
| வெகு அழகாக இருக்கிறது. ஆனால்‌ அந்தப்‌ 
பாட்டில்‌ “எட்டுத்திக்கு ' என்று பாடினாயே 
1 அதன்‌ பொருள்‌ என்ன : 


ரவி: தெரியாது, தாத்தா, . நீங்களே 
சொல்லுங்கள்‌. 


்‌ பாட்ட: இக்கு என்பதற்கு “திசை | 1 
என்பது பொருள்‌. கூரியன்‌ காலையில்‌ உதய புடம்‌ 1. முரசு கொட்டுதல்‌ . 


தும்‌ இக்கு எது? அது தெரியுமா £ பவி வ்‌ 
வ ர. அதுதான்‌ கிழக்கு. தட்‌ டா அனு 








ற்‌. பூமி நூல்‌ 
பாட்ட : மாலையில்‌ அது மறையும்‌ திசை என்ன ? 
ரவி: மேற்கு. 
வ பாட்ட : இன்னும்‌ இரண்டு, திசைகள்‌ உள்ளன. 
அவைகள்‌ தான்‌ தெற்கு, வடக்கு என்பவை. 
ரவி: ஓஹோ ! நம்‌ ஊரில்‌ வடக்குத்தெரு, 


ல தெற்குத்‌ தெரு என்று சொல்லுகிறார்களே, ஏன்‌ அப்‌ 
படிச்‌ சொல்லுகிறார்கள்‌? 


பாட்ட : ரவி, கவனி, ஊருக்கு வடக்கே இருப்ப 
தால்‌ ஒன்றுக்கு வடக்குத்‌ தெரு என்றும்‌ தெற்கே இருப்‌ 


ட்ட பதால்‌ மற்றொன்றிற்குத்‌ தெற்குத்‌ தெரு என்றும்‌. 
படம்‌ ல்‌, பெயர்‌. 
இசைகள்‌ 


து. ரவி: சரி, -இசைகள்‌ நான்கு .என்று தெரிந்து 
கொண்டேன்‌. ்‌ அவை திழக்கு, மேற்கு, தெற்கு, ர்‌ வடக்கு 
என்பவை. ஆனால்‌ அவைகளை நான்‌ எப்படி அறிநதுகொள்ளுவது £ 


பாட்ட : சூரியன்‌ உதயமாகும்‌ திசை கிழக்கு, ' மறையும்‌ திசை 
மேற்கு. 


ரவி: தெரிந்து கொண்டேன்‌. தெற்கு -- வடக்குத்‌ இக்குகளை 
எப்பட அறிந்து, கொள்வது ? 


பாட்ட : சூரியன்‌ உதயமாகும்‌ திசையை நோக்கி நில்‌... : உனது 
வலது கைப்புறம்‌ தெற்கு, இடது.கைப்புறம்‌ வடக்கு. | 
ரவி ம மொத்தம்‌ நான்கு திசைகள்‌ தானா 2 


பாட்ட: இல்லை, குழந்தாய்‌, இன்னும்‌ 
நான்கு. இக்கல்‌ உண்டு. மொத்தம்‌ எட்டுத்‌ இக்‌ 
குகள்‌ உள்ளன. கீழே உட்கார்‌. வரைநது காட்டு 
கதன்‌. [பாட்டனார்‌ மணல்‌ தரையில்‌ உட்‌ 
காந்து திசைச்‌ சக்கரம்‌ ஒன்று வரைந்து, முத: 
ல்‌ நான்கு முக்ய இிசைகளைக்‌ குறித்தார்‌. 
தலைப்புறத்தில்‌ வடக்கு, அடிப்‌ புறத்தில்‌ 
“தெற்கு, வலது கைப்புறம்‌ இழக்கு, இடது கைப்‌ 
புறம்‌.மேற்கு என்று இவைகளைக்‌ குறித்தார்‌. 
பிறகு. உபதிசைகளை வரைந்தார்‌. / 


ரவி: இதென்ன தாத்தா 8 புதிதாய்‌ படம்‌ 8, எட்டுத்திக்குகள்‌ 
கக: கோடுகளைப்‌ போடுகிறீர்களே ? 





பாட்ட : . ஆம்‌, ரவி, வடக்கிற்கும்‌ இழக்கிற்கும்‌ இடையில்‌ உள்‌ 
ளது வட கிழக்குத்‌ திசை. தெதற்கிற்கும்‌ கிழக்கிற்கும்‌. நடுவான “இசை 
தென்கிழக்கு. தெற்டற்கும்‌ மேற்கிற்கும்‌ இடையேயுள்ள து தென்‌ 


ச கட ்‌ - க - க ர ண்ண ணணை கா்‌ ண்ண _ 

க 3 KT IY = a ௩ ராசா காரான ரப ரநாகளை யு ரு 1 i TT T ப 2 DTT பு 4] p(y A NE ௮2 pdr, து ன சப 2 [0 உக்கு வீழ்‌ ர்‌ 125] 

NTE NE TRIES நத SERVE Y REDDY IEA AEN EEA 1 Mg i Qe UO ESTEE Ts ya ழ்‌ 7 1 
a: CN சிஎட oy ச்‌ ந 1 - p ஆசி - க்‌ . க *- 


OL க முதற்புததக பு 0 த 
மேற்கு. வடக்ற்கும்‌ மேற்கிற்கும்‌ மத்தியிலுள்ள இக்கு வடமேற்கு. 


அவை நான்கிற்கும்‌ உபதிசைகள்‌ என்று பெயர்‌. 
I ரவி: சரி, இவ்விதம்‌ வடக்கு, வடகிழக்கு, ' ழக்கு, a ்‌ 
“வழக்கு தெற்கு, தென்மேற்கு, மேற்கு, வடமேற்கு, என ட 


௦0௪௬9 உள்ளன அல்லவா உ. 


பாட்ட : - ஆம்‌. இவைகளுக்குத்தான்‌ எண இசைகள்‌ என்று 
ப்‌ ரவி, Do பொவோம்‌ வா. [ வீட்டுக்கு வந்ததும்‌ பாட 
டனூ தனது மேஜையிலிருநது ஒரு “கம்பசு கருவியைக்‌ எடுத்து. 
ரவிக்குக்‌ காட்டினா. | 


டரவி: இதென்ன தாத்தா 2 இதி 

லும்‌ எட்டுத்‌ இசைகள்‌ உள்ளனவே ! 

- ஆனால நடுவில்‌ கடிகாரத்தின்‌ ஊசி மாதிரி 

ஒன்று இருக்தெதே ? இதென்ன ? 

LL a ஒரு காநத ஊசி, 
கவனி. இந்தக்‌ கருவியை எப்புறம்‌ திறாப்பீ 
கலம்‌ ஊடு வடக்குத்‌ திசையையே சுட்டிக்‌ 
காட்டும்‌. இது ஒரு விநுதையல்லவா 2 

்‌ - -. ரவி: ஆம்‌, தாத்தா. இதன்‌ உபயோ 

| கம்‌ எனன? I 

oo பாட்ட : இந்தக்‌ ரல்‌. உதவி 
யைக்‌ ணன்‌ கப்பல்‌. டா 
ம்‌ அறிந்து கப்பலை ஓட்டுவான்‌. ப 
காய விமானியும்‌ விமானம்‌ செல்லும்‌ படம்‌ 4, கம்பசு 
இசையை அறுிது கொள்வான்‌. 

ல்‌ “ரவி: சரி. அந்த ்‌ திசைகளையும்‌ அறிந்து ட... 
பயன்‌ என்ன ன | 

்‌ oe ப பாட்ட; எட்டுத்திசைகளையம்‌ தெரிந்து த ஓரி 
ஊரின்‌ OO குறிப்பிடலாம்‌. / 





a ்‌ | ப கேள்விகள்‌ 
டட (நான்கு முக்யெ திசைகள்‌ எவை ர: 3 க்கம்‌ 
ட்‌ 2... நான்கு உபதிசைகளைக்‌ கூணு. ட டம்‌ பட்டன்‌ 
[ சூரியனின்‌ உதவியால்‌ எப்படித்‌ திசைகளை : ப A! I nh 
97 


a “கம்பு ' என்றால்‌ என்ன ? சம்பு ஊசியின்‌ விசேஷம்‌ என்ன ற 
உன்‌ ஊருக்கு வடபுறம்‌ என்ன இருக்கறது? AES ALE $d 
(ல்‌ உன்‌ ஊரில்‌ கோயில்‌ எத்திசையைப்‌ பார்தது உன்ன து அத டத்‌ அ டன்‌ பல ப டட ல 
. உன வீட்டிலிருற்‌த உனஅ பாடசா: க்‌ செல்ல. எந்தத்‌ இசையாக, ர்‌ வக்க. 

| வேண்டும்‌ he 


க 3. உன்‌ i முக்ய வாசல்‌ எகதத்‌ திசையை கோக்க இருக்க! 2. 





ட்ட வட்‌ சப றிற்கி 020 00 ன ர்க்‌ 
22: டம்‌ அ £ ன AF 1 ரத 
கனு சைச்‌ சக்கரம்‌. ஒன்று. வை மந்து, ௮ வ ௪ "ட்ட த்‌. தசையும்‌. கு Se ER 
க்‌ 70 லப்‌ 1 அத வத ்‌ ்‌ 2 A w= டி ல்‌ ர்‌ fn வ | 
ப்‌ டி 7 ்‌ . . 23 : ப ம்‌ yh i ப்‌ Sie, Sl i ல 
ப்‌ ்‌ ப ப, SX எ ம்‌ ல்‌ ch: 1 பல்‌ 


2. வானிலை 


“ரவி : தாத்தா? இன்று “வானிலை” யைப்பற்றி ர்டியேர்வில ப 
என்‌ உபாத்தியாயா பேசப்‌ போகிறாராம்‌. வானிலை என்றால்‌ என்ன 2 


பாட்ட : ரவி, தீபாவளிப்‌ பண்டிகையின்போது சில நாட்கள்‌ . 
- மழையாயிருந்ததை நீ அறிவாய்‌. கோடை விடுமுறை மாதங்களில்‌ 
- வெயில்‌ ட DN இருக்கும்‌, சில நாட்களில்‌ காற்று பல 
| மாக வீசுகிறது. இன்னும்‌ சில 
நாட்களில்‌ காற்றே. இல்லாமல்‌ 
புழுக்கமாக - இருக்கிறது. இம்‌ 
மாதிரியாகக்‌ காற்று, மழை வெயில்‌ 
இவை எல்லா நாட்களிலும்‌ ஒரே 
மாதிரி இருப்பதில்லை. ஒரு 
நாளின்‌ காற்று, மழை, உஷ்ணம்‌ 
| | இவைகளுக்கேற்ப வானிலை அமை 1 
யும்‌. 
ரவி : வானிலையைப்‌ பற்றி 
நாம்‌ ஏன்‌ அறிந்து கொள்ள வேண்‌ 


பாட்ட : வானிலையை ட்டு ்‌ 

MN யே நமது வாழக்கை அமையும்‌, 

ரர ஆதலால்‌, நீ வரனிலையைப்பற்றி 
ES சூயிறு (2௨ 1 நதி? | ஓர்‌ அட்டவணை தயார்‌ செய்யத . 

வா்‌ ல்‌ ட்‌ | தெரிந்துகொள்ள வேண்டும்‌. 
படம்‌ 9. வானிலை மாதிரி அட்டவணை ன்‌ 
ரவி: அது எப்படித்‌ ட்ட | 

செய்வது ? நீங்கள்‌ கற்றுக்கொடுங்கள்‌, தாத்தா. த்‌ 


பாட்ட: இதோ பார்‌. இது ஒரு மாதிரி அட்டவணை. இதல்‌ 
காட்டியுள்ள வர்க்‌ கவனி. 1 


ரவி : இதல்‌ என்னென்ன விவரங்களைக்‌ குறிக்க வேண்டும்‌ ப்‌ 


2 பாட்ட : வெயிலைப்‌ பற்றிக்‌ குறிக்கையில்‌ வெயில்‌ டா... 
ட்‌ இருக்கிறதா ? அல்லது மந்தாரமாக இருக்கிறதா? என்பதைக்‌ குறிக்க . 
ம்‌ வேண்டும்‌. மழையை குறிப்பிடும்‌ பொழுது கனத்த மழையா, தூறலா? . 
ர்‌ என்று காட்ட வேண்டும்‌. காற்றின்‌ வேகம்‌ அதிகமா, ப்‌ 
- என்று சொல்ல வேண்டும்‌. தவிர, காற்றின்‌ இசையையும்‌ கற்பம்‌ 

0 ட. 















ன்‌ வ 
. ப 
44 ப 


சரி, இன்னும்‌ சிறிது விரிவாகச்‌ சொல்லுங்கள்‌, தாத்தா. 


சொல்லுகிறேன்‌ கேள்‌. ஓர்‌ அழகான இட்ட வகை - 


ப்ப கோஸ்‌, ததன்‌ ர தப ப்‌ இரண்ட. | 







மத்‌ புத்தகம்‌ ற 


கட்டத்தில்‌ நாட்களின்‌ பெயர்களையும்‌, மூன்றாவதில்‌ வெயிலையும்‌, 
நானகாவதில்‌ காற்றையும்‌, ஐந்தாவதில்‌ மழையையும்‌ காட்டு. வெயில்‌ 
அதிகமாயிருந்தால்‌ சூரியனப்போல்‌ உருவம்‌ வரைந்து, அதற்கு மஞ்‌ 
சள வாணம்‌ திட்டு, வெயில்‌ மந்தாரமா யிருந்தால்‌ சூரியனுக்கு இலே 
சான பழுப்பு நிறம்‌ தீட்டு. காற்றின்‌ இசையை அம்புக்குறியால்‌ 
காட்டு. _ பலமான காரருனால்‌ வேகத்திற்குத்‌ தக்கபடி மூன்று அல்‌ 
லது நான்கு அம்புக்குறிகள்‌ வரை. மழையைக்‌ குறிக்கும்‌ கட்டத்தில்‌ 
தூறலாக இருந்தால்‌ நீலவர்ணப்‌ பென்சிலைக்‌ கொண்டு, விட்டுவிட்டுக்‌ 
கோடுகள்‌ போடு. அதிக மழையைக்‌ காட்டக்‌ கோடுகளை நெருக்க 
மாகப்‌ போடு, 


ரவி : இவ்வித ௮ட்டவணையால்‌ என்ன பிரயோசனம்‌ 2 


பாட்ட : இவ்வாறு தினமும்‌ குறித்து வந்தால்‌ வானிலையைப்‌ 
பற்றிய பல உண்மைகளை நீ கண்டறிய முடியும்‌. எந்தெந்த மாதங்‌ 
களில்‌ மழை அதிகம்‌, எந்தெந்த மாதங்களில்‌ வெயில்‌ அதிகம்‌, காற்றுப்‌ 
பலமாக வீசும்‌ மாதங்கள்‌ எவை; அவை எந்தெந்தது திசைகளிலிருந்‌ து 
வீசுகின்றன என்றெல்லாம்‌ கண்டறியலாம்‌. இன்னும்‌ இவைகளுக்‌ 
குள்ள சம்பந்தத்தையும்‌ நீ தெரிந்து கொள்ள முடியும்‌. . 


ரவி: சரி வானிலையைப்பற்றி அறிந்து கொண்டால்‌ அது 
வாழ்க்கையில்‌ நமக்கு எவ்விதம்‌ பயன்படும்‌ £ 


பாட்ட : இதை அறிந்துகொண்டால்‌ பயிரிடுவதற்கு ர்‌ 

மாதம்‌ எது, அறுவடைக்காலம்‌ எது, மற்றக்‌ தொழில்கள்‌ செய்யு 

காலம்‌ எது என்பதை அறிந்து கொள்ளலாம்‌. ஆதலால்‌, மூன்றாவ 

வகுப்பில்‌ வானிலையைக்‌ தினந்தோறும்‌ உற்றுநோக்கி மேலே சொன்ன 

படி. வானிலைக்‌ குறிப்புத்‌ தயார்செய்ய முயல வேண்டும்‌. ஒரு வருஷம்‌ 

முழுவதற்கும்‌ இவ்விதம்‌ வானிலைக குறிப்புத்‌ தயார்‌ செய்தல்‌ நலம்‌. 
கேள்விகள்‌ 


1. வாணிலை என்றால்‌ சான்ன ? 
9, வாணிலையை அறிது கொள்வன பயன சானன? 


3. வகுப்பின்‌ தரைப்படம்‌ 


ரவி ஒரு நாள்‌ தன்‌ அறையில்‌ உட்கார்ந்து படித்துக்கொண்டிருந்‌ 
தான்‌. திடீரென்று புத்தகத்தை மூடிவீட்டு, அதைத்‌ தன்‌ சாய்வு மேஜை 
யின்மேல்‌ வைத்து, ஒரு சாக்குக்‌ கட்டியால்‌ புததகத்தைச்‌ சுற்றிக்‌ கோடு 
இழுத்துக்‌ கொண்டிருந்தான்‌. அவன பாட்டனார்‌ அப்பொழுது 
அவன்‌ அறைக்குள்‌ வந்தார்‌; ரவி செய்வதைக்‌ கவனித்தார்‌; அன்று 
அவனுக்குத்‌ தரைப்‌ படத்தைப்‌. பற்றிப்‌ பாடம்‌ கற்பிக்கத்‌ தொடங்‌ 
இஜர்‌. 

த 


இருவர்‌ ணா a ர ச ர “தசா கு ரா வள்‌ ௮ கர்நாட அலு? எரு வரர 2 கத்தக்‌! உங வத்தி TOT கணா 
தியாய இயங்க) ஜாகை ராதை கையா எ ஸ்லுட  எணா கஜா த்திற்கும்‌. ஆர பரகத்‌ தா - வத வ டமல்ல வது சக்த ட க த தட்‌ இனா 
மர ர . ட்‌ . 1 த . க்‌ ஸ்ஸ்ஸ்‌ | 


ண்ட்‌ ந இப 
| பாட்டனார்‌ : ரவி, புத்தகத்தைஎடுத்துவிட்டுப்பார்‌. க்தகத்றில்‌! 
அகலமும்‌. ல்லை ட. விழுது இருக்கிறது அல்லவா? 
இதைத்‌ தான்‌ ஒரு . 
நீண்ட சு துரம்‌... 
என்று சொல்லு 
வார்கள்‌. இதுவே 
பு தீதகத்தின்‌ 
தரைப்‌ படம்‌ அல்‌ 
லது கிடைப்படம்‌ 
எனப்படும்‌. ஷய 


ரவி : சரி. அப்‌ 
படியானால்‌ எந்த . 





படம்‌ 6. சிடைப்படங்கள்‌ (1) புத்தகம்‌ (2) லக்ஸ்‌ சோப்‌ 
(8) ரப்பர்‌ பந்து (4) மைக்கூடு (9) வட்டம்‌ (6) கிரிக்கெட்‌ பேட்‌ 


தால்‌, கிடைக்கும்‌ படம்‌ அதன்‌ தரைப்‌ படமாகுமல்லவா £- 


சுற்றிக்‌ சாக்குக்‌ 
கடடியால்‌ வரைந 


.... பரம்டனூா: ஆம்‌ இதோ பார்‌. [பாட்டனார்‌ ஒரு லக்ஸ்‌ சோப்‌, மைக்‌ 
கூடு, ரப்பர்‌ பநது இவை 


திவ்‌, களின்‌ இடையப்படங்களை ல்‌ எட அதில்‌ 
> ஜோடி, ஜோடியாக வரைந்து 


ட காட்டினா. 
ழ்‌ சத ரவி : தாத்தா / இ பவை 


்‌ மிகவும்‌ அழகான படங்க 
ட்‌ இந்தப்‌ பொருள்களின்‌ க 


. வங்களை. அப்படியே காட்டு 
கின்றன . இவைகளும்‌ தரைப்‌ | 
. படங்கள்தானே? 


௮ அட ட. 
லும்‌. றிய விலும்‌ வரைய 
_ லாம்‌, இதைப்‌ போலவே, அறைகள்‌, வீடுகள்‌, பள்ளிகள்‌, இராமங்கள்‌, 
/ படடினங்கள்‌ . இவைகளின்‌ தரைப்‌. படங்களை வரைய நீ கற்றுக்‌ . 
. கொள்ள. வேண்டும்‌. முதலில்‌ நீ உன்‌ வ  ... ணா. 
ட்ப த்தை வரையத்‌ தெரிந்து கொள்‌. 


ரவி: அது எப்படித்‌ தாத்தா? 







ப்ட்‌ க | ட வய owe. 


TT 
x! 


ரச 
௩, 





i 
இட பில்லா 
கி 


ப NEY OY 
பந்தில்‌ 
அ. A ey கக்கு 










படம்‌ 7. வகுப்பு அணி றயின்‌ கிடைப்படம்‌ 


ன ரி 


இட: 0 பாட்டனார்‌ : உன்‌ வகுப்பிலுள்ள நான்கு. சுவர்கள்‌,. ஜன்னல்கள்‌, ல 
த ன்‌, பின்னகள்‌. உட்காரும்‌ பெஞ்சுகள்‌, ஆசிரியரின்‌ ர்‌ ட 
டக ற கம்‌ வம்‌ ன்‌ a ப்‌ 

்‌ ப இடபம்‌ ை பக ட்‌ 


௭ நீ - 
+ 
௩ ல்‌ அரி ச்‌ டது "i ன ல்‌] 7 267 LAA PY. 5 274) த ரர்‌ - 
1 ப்‌ கா ச பட ms hug > 9 ட சிட்‌ ப i த லபல ்‌ ்‌ tr ஒவ ர ்‌ ்‌ 


முதம்‌ புதீதகம்‌ 


ரவி: நீங்கள்‌ ஒருமாதிரித்‌ தரைப்படத்தை வரைந்து காட்டுங 
கள, தாத்தா. அதைப்போலவே நானும்‌ வரைய முயற்சி செய்கிறேன்‌. 
[பாட்டனார்‌ : ஒரு வகுப்பின்‌ படத்தை வரைந்து காட்டினார்‌. 

ரவியும்‌ அதைப்‌ பார்த்து வரைய ஆரம்பித்தான்‌. அவன்‌ , வரைநீத்‌ 
படத்தில்‌ பிழைகள்‌ நேர்ந்தன. ] 

பாட்டனார்‌ : ரவி, நீ, நீளப்பக்கத்துச்‌ சுவர்கள்‌, அகலப்‌ பக்கத்துச்‌ 
சுவர்கள்‌ இவைகளின்‌ இசைகளை மாற்றிவிட்டாயே/ இசை மாருமல்‌ 
வரைய வேண்டும்‌. படத்தின்‌ தலைப்புறம்‌;வடக்கு, அடிப்புறம்‌ தெற்கு, 
வலது கைப்புறம்‌ கிழக்கு, இடது கைப்புறம்‌ ,. மேற்கு; இதைக்‌ கவ 
னிதது வரை, பார்க்கலாம்‌. இ 

ரவி: தாத்தா, இவை நீளச்‌ சுவர்கள்‌, இவை அகலச்‌ சுவர்கள்‌ 
சரியாய்த்‌ திசை மாறாமல்‌ உள்ளனவா பாருங்கள. 

பாட்ட: இது மிகவும்‌ சரி; பிழையே இல்லை. இப்பொழு,து 
சுவர்‌ நளின்‌ வாசல்கள்‌, ஜன்னல்கள்‌ இவைகளை வரை. பிறகு பெஞ்சு 
க்ள்‌ போடப்பட்டுள்ள வரிசைப்படியும்‌, திசைப்படியும்‌, எண்ணிக்‌ 
கைப்படியும்‌ கட்டங்களை அமை. அதற்குப்‌ பின ஆசிர்யா மேஜை, 
நாற்காலி, கரும்பலகை இவைகளை உள்ளபடி வரைய வேண்டும்‌. இதோ 
இந்த மாதிரிப்படத்தின்‌ உதவியைக்கொண்டு படத்தைப்‌ பூரத்தி 
செய்‌. I 

(ரவி படத்தைப்‌ பார்த்துக்கொண்டே சிறிதும்‌ பிறையில்லா மல்‌ 
எழுதி முடித்தான்‌.) 

ரவி: முடித்துவிட்டேன்‌, தாத்தா, 
பாட்டனார்‌ :இன்னும்‌ படம்‌ பூர்த்தியாகவில்லை, நீ உட்காரும்‌ 
இடத்தை ஓர்‌ அடையாளம்‌- போட்டுக்‌ காட்டு. நீ உட்காரும்‌ இடத்‌ 
திலிருந்து. அறைக்கு வெளியே போகும்‌ வழியைக்‌ காட்ட ஓர்‌ அடை 
யாளம்‌ இடு. அது நேரான வழியாய்‌ இருக்க வேண்டும்‌; சுற்றிக்‌ 
'கொண்டு வரும்‌ வழியாக இருக்கக்‌ கூடாது.” 


டடக்‌ 


(ரவி அம்மா திரியே செய்து முடித்தான்‌) 
கேள்விகள்‌ 


1. உன்‌ வகுப்பு அறையில்‌ நீள்‌ ச்‌ சுவர்கள்‌ தென்‌ வடலாக உள்ளனவா ? அல்லது 
இழ்மேலாக உள்ளனவா? ்‌ 


2. வகுப்பு அறைக்கு வாசல்கள்‌. எத்திசைகளில்‌ உளளன 2 

3. ஆசிரியர்‌ எத்திசையை கோக்க உட்காருசறார்‌ ? 

4. உன்‌ பெஞ்சு வகுப்பு அறையில்‌ எந்தச்‌ சுவருக்கு அருகில்‌ உள்ளது ? 

5. உன்‌ இடத்திலிருக்து வெளியே போக எக்தெச்தத்‌ திசைகளில்‌ திரும்பிச்‌ 
செல்ல வேண்டும்‌? 

6. நீ உட்காறாம்‌ இடத்திற்கு வலப்புறம்‌ எத்திசை 7 


| பூமி தூல்‌ 
4. பாடசாலையின்‌ தரைப்‌ படம்‌ 


பாட்ட : நேற்று நீ உன்‌ வகுப்பின்‌ தரைப்‌ படத்தை வரைய 
காற்றுக்‌ கொண்டாய்‌. இன்று உன்‌ பாடசாலையின்‌ தரைப்படததை 
வரைய முயற்சி செய்‌, பராப்போம்‌. 


ரவி: எனக்குச்‌ சரியாக வரையத்‌ தெரியாது. : நீங்கள்‌ கொஞ்சம்‌ 
கற்றுக்‌ கொடுத்தால்‌ வரைந்து விடுகிறேன்‌. 


பாட்ட: முதலில்‌ பாடசாலை 
யீன்‌ மதில்‌ சுவர்களின நீள 
அகலத்திற்கு ஏற்றவாறு 
எல்லைச்‌ கோடுகளைத்‌ திசை 
மாறாமல்‌ வரைய வேண்டும்‌, 
பிறகு வாயில்‌ உள்ள திசை 
யில்‌ வாயிலை அடையாளம்‌ 
செய்து காட்டவேண்டும்‌. 
பின்னர்‌ வகுப்பு அறைகள்‌, 
அவைகளின்‌ கதவுகள்‌, ஜன 
னல்கள்‌, தோட்டம்‌, கிணறு, 
விளையாடுமிடம்‌, கக்கூசு 
்‌ - இவைகள்‌ ஒவ்வொன்றின்‌ 

உருவத்தையும்‌ திசை மாறாத 
- பழ. அடையாளக்‌ குறிகள்‌ 
போட்டுக்‌ காட்டவேண்டும்‌. தோட்டத்திலுள்ள மரங்களைச்‌ சிறிய 
வட்டங்கள்‌ மூலம்‌ காட்டலாம்‌. இந்த மாதிரிப்‌ படத்தை வைத்துக்‌ 
கொண்டு அதே மாதிரி எழுது. /ரவி அதைப்‌ பார்த்துக்கொண்டே 
எழுதி முடிக்கிறான்‌ |. 

ரவி: தாத்தா, இதோ, பாருங்கள்‌. சரியாக இருக்கறதா? 


பாட்ட: மிகவும்‌ ஒழுங்காக இருக்கிறது, ரவி. இதுவே உன 
பள்ளியின்‌ தரைப்‌ படமாகும்‌. 





படம்‌ 6. பாடசாலையின்‌ தரைப்‌ படம்‌ 


கேள்விகள்‌ 
1. உன்‌ பாடசாலையின்‌ வாயில்‌ எப்பக்கத்தில்‌ இருக்கறது ? 
பள்ளியின்‌ கட்டிடங்கள்‌ எந்தத்‌ இசையை கோக உள்ளன ? 
3. பாடசாலையின்‌ தோட்டம்‌ அமைந்துள்ள இசை எத? 
விளையாடும்‌ இடம்‌ தோட்டத்திற்கு எத்திசையில்‌ உள்ளது ? 
, உன்‌ வகுப்பிற்குத்‌ தென்‌ திசையில்‌ என்ன இருக்கறது? 
பாடசாலை எல்லைக்குள்‌ எத்தனை மரங்கள்‌ இருக்கன்‌ றன? 
பயிற்சி 
1. உன விட்டின்‌ தரைப்‌ படம்‌ ஒன்று வசை. 
அட்டை கொண்டு ஜன்னல்‌, ணெறு போன்ற உருவங்கள்‌ செய்‌, 


முதற்‌ புத்தகம்‌ 1 ட 
5. ஓரு கிராமத்தின்‌ படம்‌ 

ப ௮ [ ரவியின்‌ பாட்டனார்‌ மறு நாள்‌ அவனுக்குக்‌ கிராமத்தின்‌ படத்‌ 

. தைக்காட டு, அதன தரைப்படம்‌ வரையும்‌ முறையைக்‌ கற்பிக்கிறார்‌ ] 
ர்‌ oo பாட்ட : வகுப்பு அறை, பள்ளிக்கூடம்‌ இவைகளின்‌ படங்களை 
வரைந்தது போலவே, நீ வசிக்கும்‌ கிராமத்தின்‌ படத்தையும்‌ வரை 
யலாம்‌, ரவி. 

ரவி: ௮து எவ்விதம்‌, தாத்தா? 


. பாட்ட: கிராமத்தில்‌ உளள தெருக்கள்‌, சாலைகள்‌, குளம்‌, வயல்‌ 
கீள்‌, ஆறு, இரயில்‌ 





பாதை இவைகளின்‌. தெர்‌ 
இருப்பிடங்களைத திசை தவ: 







மாறாமல்‌ குறித்தால, இழ 1. 
அமைத்து விடலாம்‌. 
அதில்‌ கோயில்‌, பாட 
சால, தபால்‌ ஆபீஸ்‌ 
இவை போன்ற முக்கிய 
ட டட. வாக மோடம்‌ i 
காட்ட வெண்டும்‌, : லர்‌ 
. ரவி: தாத்தா, இவை க... அ 
களின்‌ பூன வ நகக்‌. அரு 


எப்படித்‌ தெரி ந்து. படம்‌ 9, கிராமத்தின்‌ தரைப்‌ படம்‌ 







pi PL 
6 Il | | 
TS | 
= அ ர 
1 


இருப்பிடமும்‌, அமைப்பும்‌ தெரியும்‌. அப்படி யில்லா விட்டால்‌ 





80 பூமி நால்‌ 


கேள்விகள்‌ 
1. உன்‌ ஊரில்‌ ஆனு எந்தத்‌ திக்கை கோக்கு ஓடுகிறது P 
2. உன்‌ ஊரின்‌ சாலைக்கு வடக்கே என்ன இருக்கிறது? சாலை எத்திசையை 
ரோக்டிச்‌ செல்லுகிறது ? 
3 உன்‌ வீட்டிலிருர்‌து பாடசாலை எ த்திசையிலிருக்கற ௮ 2 
, வயல்கள்‌ சாலைக்கு எத்திசையிலிருக்கின்‌ றன 1! 
ந. நீ விக்கும்‌ தெரு தென்‌ வடலானதா ? அல்லத கீழ்மேலர்னதா ? 


0. லாப்லாந அச்‌ சிறுவன 


பாட்டனார்‌: ரவி, நாம்‌ நாள்தோறும்‌ காலையில்‌ எழுந்து குளிக்கி 
றோம்‌. அரிசிச்‌ சோறு சாப்பிடுகிறோம்‌. பருத்தி ஆடைகள்‌ அணிகிறோம்‌. 
செங்கல்‌, சுண்ணாம்பு இவைகளால்‌ கட்டப்பட்ட வீடுகளில்‌ வசிக்க 
"றோம்‌ அல்லவா ₹ 

ரவி: ஆம்‌, அதைப்பற்றி என்ன? அது யாருக்கும்‌. தெரிந்தது 
தானே? 
பாட்ட :: இது ஒரு பரந்த உலகம்‌. இதில்‌ பலவித மக்கள்‌ பல்‌ 
இடங்களில்‌ பலவிதமாய்‌ வாழ்கிறார்கள்‌. அவர்களின்‌ வாழ்க்கை முறை. 
நமது வாழ்க்கை முறையைப்‌ போல இராது. இடத்திற்கு இடம்‌ உன்‌ 
னைப்போன்‌ ற சிறுவர்களும்‌, சிறுமிகளும்‌ இருக்கிறார்கள்‌. அவர்களை நீ. 
உன்னுடைய சகோதர, சகோதரிகளைப்‌ போலப்‌ பாவித்தல்‌ அவசியம்‌, 

ரவி: 'அப்படியானால்‌ அவர்களைப்‌ பற்றி நீங்கள்‌ எனக்குச்‌ சிறிது 
சொல்லுங்கள்‌. 

பாட்ட : இதோ ஒரு சிறுவனின்‌ படத்தைப்‌ பார்‌, 

ரவி: ஆ! தாத்தா! இச்சிறுவன்‌ யார்‌? அவன்‌ என்னைப்போல்‌ 
ஏன்‌ உடைபோட்டுக்‌ கொள்ளவில்லை ? அவன்‌ அணிந்துகொண்டிருக்‌ 
கும்‌ ஆடை ஒரு விதக்‌ கம்பளி ஆடைபோல்‌ தெரிகிறதே. 
| பாட்ட : ஆம்‌, அவன ஆடை மெல்லிய ரோமத்தால்‌ ஆனது. 
அவன்‌ ஏன்‌ இவ்வித ஆடையை அணிநது. கொண்டிருக்கிறான்‌ 
தெரியுமா £ ்‌ ப கு ன கு ப 

ரவி: தெரியாது தாத்தா. 

ப பாட்ட: அவன வாழும்‌ இடம்‌ லாப்லாந்து சன. ப்படும்‌ இந்தக்‌ 
கோளத்தைப்‌ பார்‌. இதன்‌ வடகோடியில்‌ லாப்லாந்து நாடு இருக்கி 
றது. அது கடுங்குளிரான ஊர்‌. அங்கு வருஷத்திற்கு ஒன்பது மாதம்‌ 
பூமியின்‌ மீது பனி உறைந்திருக்கும்‌. அநகே ஆறுமாதம்‌ ஒரே. இரு 
ள்ர்க இருக்கும்‌. சூரியனே தென்படாது. இம்மாதங்களில்‌ தாங்கமுடி 
வரத ' முளிராயிருக்கும்‌,: மற்ற ஆறுமாதம்‌ ஓரே பகலா 
யிருக்கும்‌. அப்பொழுது: சூரியன்‌ அடிவானத்இல்‌ - சுற்றிச்‌ சுத்தி 





ர வ ்‌ முதற்‌ புத்தகம்‌ 
5 வரும்‌, இது அங்குள்ளோருக்குக்‌ கோடைகாலம்‌. கோடையிலும்‌ கூடச்‌ ட்‌ பி 
. சூரிய வெப்பமே இராது. காலை 6 மணிக்கு நமது நாட்டில்‌ என்ன 
- வெப்பம்‌ உண்டோ அதுபோல்தான்‌ இருக்கும்‌. அதனாலேதான்‌ இச்‌ 
சிறுவன்‌ குளிரைத்‌ தாங்கக்கூடிய மெல்லிய கம்பள ஆடையைப்‌ போட்‌ 


 டக்கொண்டிருக்கிறான்‌. நீயும்‌ குளிர்‌ மிகுந்த. மார்கமி. மாதத்தில்‌ ட. 
பளிச்‌ சொக்காய்‌ அணிகருயல்லவா 8 


ரவி: ஆம்‌.. அது சரி, பனி மூடிய. வன்‌ வு ள்‌ லாப்லாந 
தில்‌ எனன விளையும்‌? 
பாட்ட: ஒன்றும்‌ விளையாது. மரம்‌, ' செடி, கொடி: ஒன்றுமே 
இராது. இதோ படத்தில்‌ ஒரு லாப்லாந்தியக குடும்பத்தைப்‌ பார்‌. 
| ரவி : அப்படியானால்‌ இச்சி றுவனும்‌ அவனுடைய தாய்‌. தந்தை 
யரும்‌ உண்ணும்‌ உணவு என்ன £ 
பாட்ட : கோடையில்‌ பனி உருகும்‌; அப்பொழுது. பாகு, புல்‌, 
பூண்டு, இரண்டொரு செடி. கொடி படரும்‌, அவைகளை உண்டு வாழும்‌ 
சில மிருகங்கள்‌ இங்குள்ளன. அவைகளுள்‌ முக்கியமானது பம்‌ 
எனப்படும்‌ ஒருவிதக கலைமான்‌. அதைப்‌ உ. 
படத்தில்‌ பார. இத்தகைய மான்கள்‌ பாசி TT 
யைத்‌ தேடிக்கொண்டு மநதை மந்தையாக | 
ஓடுது த அரியும்‌. இங்குள்ள லாப்‌ மக்கள்‌ இவை 
களைப்‌ “பிடித்துப்‌ பழக்குவா. இவை அவா 
- களுக்கு மிகவும்‌ உபயோகமுள்ளவை. த | 
ரவி: அவை அவர்களுக்கு எவ்விதத்தில்‌ 
உபயோகப்படுகின்‌ றன £ படம்‌ 10. செயின்டீர்‌ கூட்டம்‌ 9 
பாட்ட: அவர்கள்‌ அதன்‌. சுவையான. ட | 
பாலை அருந்துவார்‌ ; மாமிசத்தைப்‌ பச்சையாகவே புிப்பர்‌. அதன்‌... 
உரோமம்‌ அடர்ந்த கோலையே ஆடையாக அணிவர்‌. : அதன்‌ எலும்‌ : லி 
பைக்‌ கொண்டு ஊசிபோன்‌ ற ஆயுதம்‌ செய்வார்‌. அதன்‌ நரம்புகள்‌ கபர 
றாகும்‌. இந்த ! மான்களை ள்ல. கட்டி.  ஓட்டுவர்‌.: அவர்களின்‌ ்‌ 








ழு ரத 2s > 
2 சா 








27 ௮. கண 13% ன்‌ ன்‌ 
க்‌ ணை 







ட ல்‌ ட்‌ தபம்‌ 11 வெண்கரு, சீல்‌-வார்ல்ரஸ்‌.' 3 வ்கி 


ம்‌ அண்ட, சக்கரமற்ற. வண்டி. பனி மூடிய தரையில்‌ இது. "வழுக்கிச்‌. செல்‌ 
(ல்‌ ட்ட ட்‌ மு, ட்ட த பக்‌ பார்‌ இ 





. Te - அத ்‌ 3 

iy ப 8151 ப்‌ டக க ண்டர்‌ ப்‌ 3 ட ச்ச. ௮2 sy - 
a ந அம்ம எப கய வகைல ப ப! ்‌ ந ட 220 த 
ip டிக்‌ Led Pe SU ALR RTA இப அர்த STE ede dS 2 அம 





ல்‌ த்‌ த்‌ ம } | 2 அ 
ல்‌ பூமி. நூல 
Ne hh 


ரவி: இது ஒரு விசித்திரமான வண்டிதான்‌. தாத்தா, இநத லாப்‌ 
_ பியச்‌ சிறுவன்‌ வாழும்‌ ஊரில்‌ வேறு எந்த மிருகங்களும்‌. இல்லையா £ 


ex ச அ 
[கடியின்‌ 


8 பாட்ட : மெல்லிய உரோமத்கதை உடைய வெண்கரடியம்‌ இங்‌ 
குண்டு. தவிர நீர்‌ நிலைகளில்‌ சீல்‌, வால்ரஸ்‌. போன்ற நீர்வாழ்‌ பிராணி 
களும்‌ உண்டு. லாப்பியர்‌ இவைகளை வேட்டையாடிப்‌ பிழைப்பர்‌. ரவி, 
 நானக்கு இநத லாப்‌ மக்களின்‌ வாழ்க்கையைப்பற்றி விவரமாகச்‌ 
சொல்லுகிறேன்‌. சாப்பிடும்‌ நேரம்‌ ஆய்விட்டது. வா, போகலாம்‌. 


கேள்விகள்‌ 

p 1. லாப்லாந்து எங்குள்ள அ ? 

்‌ 2. லாப்லாந்தின்‌ வெப்பநிலை எவ்வாறு இருக்கும்‌ ? 

5 9: லாப்லாக்தில்‌ வாழும்‌ பிராணிகள்‌ எவை ? 

நட்‌ ad லாப்லாந்தில்‌ வசிக்கும்‌ மனிதர்‌ பெயர்‌ யாது ? 

1 4. லாப்‌ மக்கள்‌ வாழ்க்கை 


' ரவி: தாத்தா, இப்பொழுது லாப்‌ மக்களின்‌ வாழ்க்கையைப்‌ 
பற்றித்‌ தெரிந்துகொள்ள விரும்புகிறேன்‌. 
பாட்டனார்‌; சரி, லாப்‌ மக்களின்‌ குளிர்கால வாழ்க்கையை விவரிக்‌ 
- கிறேன்‌ கேள்‌. லாப்பிரதேசத்தில்‌ குளிரகாலத்தில்‌எங்கும்‌ பனி உறைந்து 
ட்‌! ணன அகும்‌ என்று தெரிந்து கொண்டாய்‌. 
இக்காலத்தில்‌ பொறுக்க முடியாத குளி 
ராயிருக்கும்‌. சில வேளைகளில்‌ கடுமை 
ம்‌ oe குளிர்‌ காற்று வீசும்‌. வெளியே. 
ட்‌ ந தலகாடட முடியாது. அதலால்‌, மக்கள்‌ 
வற்றும்‌ ரி ॥ பக பனிப்பாறைகனைப்‌ பெய உ துக்க: I 
i re 8 ட்டியாய எடுத்து, ஒன்றின்மேல்‌ ஒன்‌. 
்‌ | ௯ அடுக்கி, வட்ட வடி வமான வீடுகளைக்‌ 
கட்டி ககொள்வார்கள்‌. இவைகளுக்கு 
.ஐன்னல்கழேோளே இரா. பட்‌ 
ர ட... [டி னுள்‌ ளே போகக்‌ குறுகிய குழாய்‌ 
( பான று ஒரு வாயில்‌ இருக்கும்‌. ' மார்பினால ஊர்ந்து கொண்டேதான்‌ . 
உள்ளே செல்ல முடியும்‌. தூரப்‌ பார்வைக்கு இவ்வித வீடுகள்‌ கண்ணங்‌. 
களைக கவிழ்த்து வைத்திருப்பது போன்று தோன்றும்‌. இவைகளுக்கு 
 இக்ளுக்கள்‌ என்று பெயர்‌, த்க்‌ 


_ ரவி: ஆமாம்‌ தாத்தா. இவ்வீடுகளின்‌ உள்ளே குளிராயிராதர 2 












4 ்‌ அவப்‌ பட்டனும்‌ வட்ட அதக்‌ க. 
ய்‌ வ்கி கல்‌ 1 த்‌: 2௪ 4 
AR தல YN 


TT, 


படம்‌ 12, இக்ளு 










ட்‌] 


ன்‌ 


பாட்ட: அதுதான்‌ ஒரு விந்தை. வீட்டிற்குள்ளேயே வேட்டை 
டய மிருகங்களின்‌ கொழுப்பை எரிய விடுவார்கள்‌. ' ஆதலால்‌ எப்‌. 


்‌. பரு | 
ச்‌ 


த முதற்‌ புத்தகம்‌ 1 
ரவி; அப்படியானால்‌ இவர்கள்‌ குளிர்‌ காலத்தில்‌ வெளியில்‌ தலை. 
காட்டமாட்டடார்களா 2 த, 
பாட்ட; அப்படியல்ல. குளிர குறைவான நாட்களில்‌ படகுகளில்‌ 
வெளியே சென்று மீன்‌ பிடிப்பதுண்டு. ரவி, உன்னைப்‌ போன்ற சிறு 
வர, சிறுமிகள்‌ அனநதமாய்‌ சறுக்கு விளையாட்டு விளையாடுவார்கள்‌. 
அனால்‌ அவர்களின்‌ அதிகமான வெளி வாழ்க்கை கோடையில்தான்‌. 


ரவி : கோடையில்‌ எவ்விதம்‌ வாழ்வார்கள்‌ £ 


பாட்ட : கோடையில்‌ பனி உருகும்‌. சிற்சில புல்‌, பூண்டு செடி ' 
கள்‌ வளரும்‌. உறைந்து கிடந்த நீர நிலைகளில்‌ பனி விலகும்‌. சீல்‌, வால்ரஸ்‌ . 
மீன்‌ வகைகள்‌ வெளிவந்து உலவும்‌. இவைகளைப்‌ பிடிக்கத்‌ தோவினால்‌ 
செய்யப்பட்ட படகுகளைஓட்டிக்கொண்டு சில வேளைகளில்‌ வெகுதூரம்‌ 
செல்வார்கள்‌. லாப்லாந்துச்‌ சிறுவர்களும்கூடச்‌ செல்வதுண்டு, தவிர 


மு 


ட்டார்‌ 


அழு 


சடக்‌ 





படம்‌ 18. ஸ்லெட்ஜ்‌ படம்‌ 14. லாப்லாந்தியக்‌ குடும்பம்‌ 5 


இக்காலத்தில்கான்‌ நிரந்தரமான பனி வீட்டை விடடுவிடுவாரகள்‌. 
ஸ்லெட்ஜ்‌ என்ற சக்கரயில்லாத வண்டிகளில்‌ வெள்ளை நாய்களையும்‌, ட 
கலைமான்களையும்‌ பூட்டிக்கொண்டு வேட்டையை நாடி வெகு தூரம்‌ 
* பிரயாணம்‌ செய்வார்கள்‌. ஆங்காங்குத்‌ தோல்‌ கூடாரங்களை அமைத்‌ 
துக்கொண்டு தங்குவார்கள்‌. ஏராளமான மெல்லிய உரோம ஆடை 
களைத்‌ தயார்‌ செய்வார்கள்‌. தங்களுக்குக கண்டதுபோக மிகுந்ததை 
விலைக்கு விற்பதும்‌ உண்டு, 


ப 


ரவி : இவர்களின்‌ வாழ்க்கை மிக விசித்திரமானது தாத்தா. - 
பாட்ட: ரவி, மிகவும்‌ கஷ்டமான வாழககையுமாகும்‌. இவர்களின்‌ . 
உடை, உணவு, வீடு, பழக்க வழக்கங்கள்‌ இவைகளிலிருந்து நீ என்ன 
தெரிந்‌ துகொள்றொய்‌ ? . ழு ன்‌ 


ரவி: லாப்பியர்கள்‌ தங்கள்‌ நாட்டின்‌ சீதோஷ்ணம்‌, தாவரம்‌, 
மிருகவகை இவைகளுக்கு ஏற்ப வாழ்க்கையை அமைத்துக்‌ கொண்‌ . 


பட்டு 77 த ஓ: டூ » ௪. 
1 ருக்கிறொரகள. ம்‌ i 
{ - © . “ 7 + ச RDA ந 6 4 | 
a ர . டர எமன்‌ ததத] 
4 (௫ டடக்‌. v த . A i ன்‌ . 3, | ட ட யலி | 
டூ அ ட ட்‌ Kr ந க்‌ | 
A IN NE ES Soe io aE ப்ரட்‌ ம பவட £ 





18 பூமி நால்‌ 


பாட்ட : ஆம்‌. இம்மாதிரியே எல்லா நாட்டு மக்களும்‌ தங்கள்‌ 
சூழ்‌ நிலைக்கு ஏற்றபடி வாழ்க்கையை ஏற்படுத்திக்‌ கொள்வார்கள்‌ என்‌ 
பதை அறிந்துகொள்‌, 
கேள்விகள்‌ 

(1) மனிதர்களின்‌ வாழ்ச்கை இடத்திற்கடம்‌ என்‌ மாறுபடுகிறது ? 

(2) பனிக்காலத்தில்‌ லாப்‌ மக்கள்‌ எங்கு வசிப்பார்கள்‌ P 

(3) இக்ளூ வீட்டினுள்‌ ஏன்‌ பனி ஏழையா ? 

(4) ஸ்லெட்ஜ்‌ என்பது என்ன? 

(5) லாப்‌ மக்களின்‌ முக்யெத்‌ தொழில்‌ என்ன ? 

(0) கோடையில்‌ லாப்‌ மக்கள்‌ என்ன செய்வார்கள்‌ ? 

(7) லாப்‌ மக்கள்‌ என்னென்ன மிருகங்களை வேட்டையாடுவார்கள்‌ ? 


(8) லாப்புகளுக்கு மிகவும்‌ உபயோகமான மிருகம்‌ எது? அது சவவிதங்களில்‌ 
உபயோகப்படுன்ெறது ? ்‌ 


(9) லாப்‌ சிறுவர்களின்‌ முக்கெய விளையாட்டு எது ? 
பயிற்சி 


லாப்‌ மக்களின்‌ 'இக்ணோூ' போல்‌ அட்டைகொண்டு தரு வீடு தயார்‌ செய்‌. 
செயின்டீர்‌, வெண்காடி, சீல்‌ போன்ற மிருகங்களின்‌ சித்திரம்‌ வரை. 


காக க 


லாப்‌ சிறுவனைப்போல்‌ ஓர்‌ உருவம்‌ வரை. 


.லாப்லாந்‌ து மக்களைப்‌ பற்றிய படங்களைச்‌ சேகரித்து ஒட்டு, 


ர ஜு 


கோடிட்ட இடங்களில்‌ பொருந்தும்‌ வார்‌ த்தைகளை எழூ௫,% 


(௨) லாப்லாந்து வாகெளின்‌ வீடுகள்‌ எனப்படும்‌. 





(ம) லாப்‌.மக்களின்‌ வண்டிக்கு---- என்று பெயர்‌, 


(0) லாப்லாக்து மக்களின்‌ முக்கிய இரண்டு தொழில்கள்‌. 


8. மத்திய ஆப்பிரிக்கா_குள்ளர்கள்‌ 


பாட்டனார்‌: நமது நாட்டிற்கு மேற்கே கடலைத்‌ தாண்டினால்‌ ஆப்‌ 
பிரிக்கா எனற ஒரு பெரிய கண்டம்‌ இருக்கிறது. இதைக்‌ குளோபில்‌ 
பார. அநதக கண்டத்தின்‌ மத்திய பாகத்தில்‌ மேற்கு நோக்கி காங்கோ 
எனற ஒரு பெரிய நதி ஓடுகிறது. அந்த நதிப்‌ பிரதேசத்தில்‌ ஏராள 
மான மழை பெய்கிறது. நல்ல வெயிலும்‌ உண்டு. அங்கே இருண்ட 
காடுகள்‌ உள்ளன. இதக்‌ காடுகள்‌ காங்கோக்‌ காடுகள்‌ எனப்படும்‌. 
ட்ப. வாழும்‌ மக்களைப்‌ பற்றி இன்று உனக்குச்‌ சொல்லப்‌ போடி 

மன்‌. 
ரவி : காங்கோ காடுகள்‌ எப்படிப்பட்டவை 8 


பாட்ட : இவை அடர்ந்து நெருங்கியிருக்கும்‌, பலவித கெட்டி 
யான மரங்களும்‌, கொடிகளும்‌ உயரமாய்‌ வளர்ந்து ஒன்றோடொன்று 
பின்னிக்‌ கொண்டிருக்கும்‌, 


ந 
% 
டெ 


a] AE சட த்தன கைர பப்ப மாரு ம்‌ யக க்ப்‌ பலதா த. மன்று வற்ப வத இட ளவு படட 0 ததி மல்‌ வகர ந்லு அட்டர்‌ ௪ ந வரகவி எஸ TTT தாழ ச ச தித்‌ இ அ கள றதா 
நத ர ல ஆ 12) நதி! உபச பல சபக்‌ பரக்‌ Co ? ்‌ } ட்‌ 1112 அட இன்ற 530 படத்த [௯ 27 தது | அனு 202 , 


முதற்‌ புத்தகம்‌ 





ரவி. அப்படியானால்‌ இங்கு எந்த உயிர்ப்‌ பிராணியும்‌ இருக்க 
முடியாதே 2 வ்‌ கடத்‌ 
பாட்ட: ஏன்‌ £ இங்குப்‌ புலி, சிறுத்தை, காண்டா மிருகம்‌, 

யான போன்ற துஷ்ட மிருகங்கள்‌ ஏராள க்ஷ 

மாய்‌ உண்டு. மிகப்‌ பெரிய குரங்குகளும்‌ மரங்‌ 













க்ளில்‌ வாழும்‌. அறுகளிலும்‌ ஆழமான நீர்‌ நிலைகளிலும்‌ பெரிய முதலை | 
களும்‌; நீர்‌ யானைகளும்‌ கூட்டங்‌ கூட்டமாய்க்‌ காணப்படும்‌. . பெரிய - 


விஷப்‌ பாம்புகளும்‌ உண்டு. 


SANG 
நால்‌. 


ப 


ரவி: இவ்வளவு பயங்கரமான இருண்ட காட்டில்‌ மக்கள்‌ ட்ட 
படி. இருக்க முடியும்‌ 2 | 


க ்‌ பாட்ட: இங்கும்‌ பிக்மியரி எனப்படும்‌ காட்டு மனிதர்கள்‌. 
. கிறார்கள்‌. ஆனால்‌ அவர்களின்‌ எண்ணிக்கை குறைவு. ப 


ரவி: அவர்கள்‌ எப்படிப்பட்ட வர்கள்‌ £ த. இத்து 





ட நக 2 1) ப்‌ ்‌ ச்‌ ப்‌ ர * க்கை ம்‌ 
0 பாட்ட: அவர்கள்‌ மிகவும்‌. குள்ளமாயிருப்பா. ப 
ப தெரியாதவர்கள்‌. இலைகளையு 


- 


I அச 
SY ர்‌ 1 = 
வா 


: 
அள்‌ 7௯, 
ச்‌. 















அரள 





பூமி நூல்‌ 


ரவி : இவர்களது வாழ்க்கையைப்‌ பற்றிச்‌ சொல்லுங்கள்‌, 
- தாத்தா. இவர்கள்‌ வீடு எப்படி இருக்கும்‌ 2 I 


பாட்டனார்‌ : இவர்கள்‌ காடுகளுக்கு 
இடையே சில மரங்களை வெட்டி வீழ்த்தி, 
வெட்டவெளி யாக்குவா. அதில்‌ வட்ட. 
மான குடிசைகளை அமைத்துக்கொண்டு 
வாழ்வார்கள்‌. இக்குடிசைகள்‌ கொடி 
களாலும்‌, மரக்‌ கிளைகளாலும்‌, இலை 


களாலும்‌ கட்டப்ப்டடிருக்கும்‌. 


3 
\\ 


=, 
௯A 
1 
ய்‌ தச்‌ சி 3 
1 
| 
ஈர்‌. 
்‌ 


றி! 










ரவி: இந்தப்‌ பிகமியாகளின்‌ 


941 வாழ்க்கை எவ்விதமான து 2 


க்‌ dl \ 
பல்பு பு பாட்டனார்‌ : பிக்மியர்கள்‌ வேட்டை 
யாடுவதில்‌ கெட்டிக்காராகள்‌.வில்‌, அம்பு, 
ஈட்டி. இவைகளைக்‌ கொண்டே மிகப்‌ 
பெரிய பயங்கரமான மிருகங்களையும்‌ 
கொன்று விடுவர்‌, அம்பின்‌ நுனியில்‌ 
அடிப்பார்‌, பெரிய குழிகளை வெட்டி 
அவைகளில்‌ யானைகளை வீழ்ததுவர்‌. யானைகளிலிருநது ஏராளமான 
'தந்தத்தையும்‌, மான்களின்‌ கொம்புகளை 
யூம்‌ சேகரித்து விற்பார்கள்‌. 












ன்‌ ரவி: பிக்மியாகளுக்கு வேட்டைத்‌ 
EX தொழில்‌ ஒன்றுதானா தெரியும்‌ 2 


ததி பாட்டனார்‌. வெள்காயர்கள்‌ ஆப்பி 


டன்‌ இவர்கள்‌ பழக ஆரம்பித்தார்கள்‌. 
. ஆதலால்‌, அவாகளைப்‌ போல்‌ பயி த 
- தொழிலையும்‌ செய்யத்‌ தொடங்கினர்‌. 

















த | 
[ 





ரவி: சரி. பிகமியச்‌ சிறுவனின்‌ 


வாழ்க்கையைப்‌ பற்றி நீங்கள்‌ சொல்ல 


ட்டனா : பிக்மியச்‌ சிறுவன 
_ பிராயத்திலேயே வேட்டைத்படம்‌ 17. பிக்மியரின்‌. ஆயுதங்கள்‌ 
ட்‌ லில்‌ தன்‌ தந௲தையோடு ஈடுபடு ன்‌ ஸல்‌ 
எட ஆறுகளில்‌ படகுகளை ஒட்டிச்‌ சென்று மீன்‌ பிடிப்பான்‌. தன்‌. 
யக கொண்டே மீன்களைக்‌ கொல்வான்‌. . இவனுக்கு எழுதப்‌ 
ட்‌ டு A 


1 
£4140 ரய சர 2 ட்ரீ 
பல ௮ 1 ர்‌ ்‌ LY - ச ண்‌ கி 18% A $ டி Ce மல்க 4 
டி ப்‌ ன 4 a . ச 1 ~ pd eH ர ்‌ ன. 9] Ts fone 
A ME மரக 1 க்‌ டர்‌ யி ப்தி ்‌ ட சிய ரர அறுதி... rs ef ட ட 
or NEE cr De ப பச்‌ பர்த்‌ IE அதல பபானது நழட ஆட ed 13314 சத்த உட்‌! அரி கு A 








மூதற்‌ புதீதகம்‌ 17 


கேள்விகள்‌ 
காங்கோக்‌ காடுகள்‌ எங்குள்ளன ? 
அக்காடுகளில்‌ என்‌ மரங்கள்‌ அதிகம்‌? 
காங்கோக்‌ காட்டில்‌ வாழும்‌; மிருகங்கள்‌ எவை ? 
காங்கோக்‌ காடுகளில்‌ வப்பவர்‌ யார்‌? 
காங்கோ வாசிகளின்‌ தோற்றத்தை விவரி. 
காங்கோ வாசிகளின்‌ வீடுகள்‌ எப்படி இருக்கும்‌ ? 
அவர்களின்‌ உடை ௪௭௫? 
காங்கோ வாகிகளின்‌ முக்யெ ஆயுதங்கள்‌ எவை ? 


இதம்‌ இர த நக இல்பல இர்‌ 


அவர்கள்‌ யானைகளை எப்படிப்‌ பிடிப்பார்கள்‌ ? 
பயிற்சி 
காங்கோக்‌ காடுகளிலுள்ள மிருகங்களைப்‌ பற்றிய படங்களைக்‌ கத்தரித்து ஓட்டு, 


9. ஸ்டெப்பி புல்வெளிகள்‌ _ ரெ்ஸே 


பாட்டனார்‌: ரவி, இன்றைய தினம்‌ உனக்கு ஸ்டெப்பி புல்‌ 
வெளிகளில்‌ வாழும்‌ மக்களைப்‌ பற்றிச்‌ சொல்லுகிறேன்‌, கேள்‌. 

ரவி: சரி, தாத்தா. 

ாபட்டனார: நமது நாட்டின்‌ மலைகளுக்கு அப்பால்‌ வடமேற்கே 
விசாலமான புல்வெளிக்ள்‌ உள்ளன. இங்கு மழை சொற்பம்‌. கோடை 
யில்‌ உஷ்ணம்‌ அதிகம்‌. வடக்கே யிருந்து குளிர்ந்த காற்று வீசும்‌, குளி! 
காலத்தில்‌ குளிர தாங்க முடியாது. தரை சில மாதங்கள்‌ வெண்ப ப்‌] 
யால்‌ மூடுண்டி ருக்கும்‌. இப்புல்வெளிகளுக்கு ஸ்டெப்பி என்று டெய்‌,” 


ரவி: இங்குள்ள நிலங்களில்‌ புல்‌ அடர்ந்து இருக்குமா 2 


பாட்டனார்‌: இல்லை. ஐலவசதி அதிகமாயுள்ள பகுதியில்‌ பயிர்‌ 
நிலங்கள்‌ உண்டு. அங்கு மக்கள்‌ பயிர்த்‌ தொழில்‌ செய்வார்கள்‌. அவா 
கள்‌ விளைவிக்கும்‌ தானியங்களில்‌ கோதுமை முக்கியமானது. ஜலவச௪தி 
குறைவாயுள்ள பகுதியில்‌ விசாலமான புல்வெளிகள்‌ உள்ளன. 

ரவி: இப்புல்‌ நிலங்களில்‌ மக்களின்‌ தொழில்‌ என்ன 2 

பாட்டனா: பண்ணைத்‌ தொழில்‌ இங்கு வசிக்கும்‌ மக்கள்‌ ஆடு, 
மாடு, குதிரை இவைகளை ஏராளமாய்‌ மேய்ப்பார்கள்‌. இங்குள்ள 
மக்களுக்குக்‌ கிர்கீஸ்‌ என்று பெயா. 

ரவி : ஆடு, மாடு, குதிரை இவைகளை ஏன்‌ வளர்க்கிறார்கள்‌ ? 

பாட்டனார்‌: கால்நடைகள்தான்‌ இவர்களின்‌ செல்வம்‌. அவை 
களின்‌ பாலும்‌, மாமிசமும்‌ இவர்களின்‌ முக்கிய உணவாகும்‌. குதிரைப்‌ 
பாலைக்‌ கொண்டு 'குமிஸ்‌' என்ற போதை தரும்‌ பானம்‌ செய்வாக்கள்‌. 
குதிரையை உழவும்‌ உபயோகிப்பார்கள்‌. குதிரைகளையும்‌, கோவேறு 
கழுதைகளையும்‌, ஓட்டகங்களையும்‌ பொதி சுமக்க உபயோ'ப்பார்கள்‌, 





ர = அணத 0 ட சா ன ஆஅ அட எரு hs கங்கர்‌ x ன்‌ ரா வங்க ற] 
கய்‌ 3 பட்‌ ராரா ண நா ரநத நாகா எச அன்‌ ப படக்க காபித்‌ ந; த HR Es LOE Ap mA 
(2 1 ஆ: எவ வத்தல்‌ 1 அடு பவனி க்ரில்‌ இத விலட தல) 0௪: நியம திடு சில ன தத்தம்‌ டாட்டா உகுத்த டர்‌ பலபட 15) ஸத்‌ அக்க. எவர அரக்‌ ந்த ப்ச்‌ 02 
TE த விபரம அடல தலத்து படக த வலத்‌ அப்ல ப தணட லப பல்க வட்ட மல்‌ பத்‌ அல பக்கலில்‌ 
| A அத யம்‌ அன்த ்‌ ன்‌ 1 AN 2 . 1 > பர்வ பகத்‌ உத்‌ மடல்‌ ரர ககன்‌] 4 ரல்‌ 
ப்‌ 1 1 5 i ஓ நளி ன்‌ 4 % » ப்‌ g ர்‌ . ச்‌ » ட 


ய ட ஷை | 


ரவி: அவாகளின்‌ வாழ்க்கையை இன்னும்‌ விவரித்துச்‌ சொல்‌ 
அங்கள்‌. | 
ன்‌ பாட்டனா: அவாகளின முக்கிய செல்வம்‌ கால்நடைகள்‌ என்று 
சொன்னேன்‌ அல்லவா £ இக்‌ கால்நடைகளுக்குப்‌ புல்‌ அவசியம்‌ என்‌ 
பதை நீ அறிவாய்‌. மழை பெய்தால்தானே புல்‌ வளரும்‌? மழை 
தட்டிப்போய்‌ புல்‌ அடிக்கடி வறண்டு போகும்‌. ஆதலால்‌ ஓரிடத்தில்‌ 
நிலையாய்‌ அவர்கள்‌ வசிக்க மாட்டார்கள்‌. புல்‌ நிலங்களைத்‌ கதெடிக 
கொண்டு இடததிறகிடம்‌ செல்வார்கள்‌. 
ரவி: ஆனால்‌ இவர்கள்‌. நாடோடிகளா 2 லாப்பியாகளைப்‌ | 
போலவே இவாகளும்‌ கோல்‌ கூடாரங்களில்‌ வசிப்பராகளா 2 | 








பாட்டனா: ஆம்‌, ரவி. நீ கெட்டிக்‌ 
காரன்‌. இவர்களுக்கு நிரந்தரமான வீடு 
கிடையாது. புல்லைத்‌ தேடிக்‌ கொண்டு 
a! கூட்டங்‌ கூட்டமாய்ப்‌ போகும்பொழுது 
ன்‌ அதத | வழியில்‌ ஆங்காங்கு தோல்‌ கூடாரங்களை 
ல்‌ 00 ள்‌ | அமைத்துக்‌ கொண்டு . வாழ்வார்கள்‌. 
தை ர்‌ 13 172, ௦) டவ: இவர்களின்‌ பெட்டிகளும்‌, சாமான்‌ 
படம்‌ 19. கிர்கீஸ்‌ கூடாரம்‌ களும்‌ இலேசாய்‌ இருக்கும்‌. அவை 
- தோலால்‌ செய்யப்பட்டவை, ஏனெனில்‌ இவர்கள்‌ தங்கும்‌ இடத்தை 
அடிக்கடி மாற்றிக்‌ கொண்டே செல்வார்கள்‌. கும்பல்‌ கும்பலாய்ச்‌ 
டகொண்டு தேனீர்‌, குமிஸ்‌' உ 
£ எனும்‌ பானம்‌ இவைகளை 
அருந்திய வண்ணம்‌ கதை Ng EE 
- சொல்வார்கள்‌. இவர்கள்‌ வட ஆ ழ்‌ NE > 
அதிகப்‌ பாட்டாளிகளல்‌ “2 ப டைட்‌ ம்‌ ஷட்‌. 
பலா. தங்களுடைய. பால்‌ ட 






| 





க்‌ 






- பண்டங்கள்‌, கம்பளம்‌, த | லு 
. இவைகளுக்குப்‌ பதிலாக அரிய 

- தேயிலை, பாத்திரங்கள்‌ 

. இவைகளை வாங்கிக்‌ கொள்‌ 
க்‌ தி்‌ தது 


ர 
நஷ்ட 

௩௮ 

pe 


ரவி: சரி, அவர்களின்‌ உடை எப்படி யிருக்கும்‌, தாத்தா? 


2. 
x\ ட்‌ த 


படம்‌ 19. அடு மேய்ப்பது 






/ ன்‌ = © ட ட்‌ - இ ௬. - இஃ தி 
ருப்பதால்‌ நீளமான கம்பளிச்‌ சொக்காயையும்‌, தோலால்‌ செய்‌ 


பயம்‌ அணிவார்கள்‌. லையில்‌ உயரமான. மெல்லிய 


ம்‌ 
ல்‌ 


பகன்‌. | ன்‌ 
தார! ம) அன தடா 5:௫௯ ஆம்‌ 1] 
Pa, ட னர்‌ சா. ஆ 


ட்ப எந்த வத த க்‌ ஆக ௯7) AS கடன அர்த 2 உடலு! 
rep . ர்‌ 2 0 அத்தம்‌] அக கழி பணி சு பந பத்‌ மண்டல்‌ 313௧௫3 த 
பட i த்‌ ன ‘ 34 ந 13 நடவ மம மகத ந்தர்‌ பர்‌ இயக்கம்‌ . 3 
பக்க ல கப்‌ தத்‌ ச்‌ A? 5) ட்‌ க்‌ ட்‌ 3 Ms ep வடம்‌ அம 2 ட. 
பட சூ 4 உச்ச ஆ. ல அம்‌ மமக பதன்‌ றக அ அக ௯ பாரி அ ம்‌ 4 ம்‌ கல்‌ டத்‌ ஸு . 
கட அல்பா கர 6 0 
ப அய்ய 21 டடத ய்‌ “றி மும்‌ ட ட்‌ வட ச பனரத்‌ < ்‌ 





உ ௩௩௭ 


முதற்‌ புத்தகம்‌ டதத 
பாட்டனார்‌: அவனும்‌ ஆட்டு ரோம்த்தாலான நீண்ட உடையை 

யும்‌, முழங்கால்‌ வரையில்‌ நீண்ட ஜோடுகளையும்‌, போட்டுக்‌ கொண்டி 
ருப்பான்‌. ஊருக்கு ஊர்‌ செல்லுகையில்‌ தாய தநதையர்களுக்கு அருகே 

குதிரையின்‌ மேல்‌ உட்கார்ந்து செல்லுவான்‌. இவனுக்குத்‌ தேயில்ப்‌ 
பான த்தில்‌ பிரியம்‌ அதிகம்‌. 

கேள்விகள்‌ 

ஸ்டெப்பி புல்வெளி எப்படிப்பட்டது? : 
அங்குள்ள மக்களின்‌ பெயர்‌ என்ன? | 
இர்கீஸ்‌ ஜனங்கள்‌ வளர்க்கும்‌ முக்கிய மிருகங்கள்‌ எவை ? 
தஇிாஸே ஜனங்கள்‌ ஏன்‌ கூடாரங்களில்‌ வசிக்கின்றனர்‌ ? 


இர௫ஸ்‌ எவ்விதமான உடை அணிகின்றனர்‌ ? 


ட்ப பர 


ஏன்‌ அவர்களின வீட்டுச்‌ சாமான்கள்‌ பெரும்பாலும்‌ தோலால்‌ ஆனவை ரி 


7. கர்கீஸ்‌ ஏன்‌ நாடோடிகளாக இருக்கிறார்கள்‌ ? 


கோடிட்ட இடங்களில்‌ பொருந்தும்‌ வார்த்தையை எழுது. -- 
(௨) லாப்‌ மக்களின்‌ முக்கியத்‌ தொழில்‌ 
௫) கிர்€ஸ்‌ ஜனங்களின்‌ முக்கிய வேலை 
(6) இிர்கீஸ்‌ மக்களின்‌ முக்கிய வாகிய 
(0) கிர்சீஸ்‌ வாழும்‌ இடம்‌ -சனப்படும்‌. 














அம்‌. 


ச 10. பாலஹ்தனச்‌ சிறுவன 


| 


்‌ ரவி : தாத்தா, இன்று எநத நாட்டுச்‌ சிறுவனைப்‌ பற்றிச்‌ சொல்‌... 
லப்‌ போகிறீர்கள்‌ 2 
பாட்டனார்‌; அன்வர்‌ எனப்‌ பெயர்‌ கொண்ட ஒரு பாலஸ்தீனச்‌ 
சிறுவனின்‌ கதையைச்‌ சொல்‌ 
லுகிரேேன்‌, கேள்‌. 
ரவி : சரி, பாலஸ்தீனம்‌ 
எங்குள்ளது ? அதை முதலில்‌ 
சொல்லுங்கள்‌. 
பாட னா: நம்முடைய 
கண்டத்தின்‌ பெய ஆசியா 
. என்பது உனக்குத்‌ தெரியும்‌. 
. இதில்‌ அநேக நாடுகள்‌ ௮டங்‌ ஆ 
. இயுள்ளன. தென்‌ மேற்கில்‌ னு 
பாலஸ்தீனம்‌ என்ற ஒரு நாடு : 
_ இருக்கிறது. 
..... ரீவி: சரி. இந்த நாட்‌ 
டின்‌ சீதோஷ்ண ஸ்திதி எப்‌ 
வய ட கத லட்‌ 


he 
[க வ்‌ 4 % ப $ ரச ட 1 - 
சட்‌ € ம்‌ ௩ ட ன % ஸ்ஸ்‌ A க ட்‌ டசி மதத A RL 1 
ரு "+ vl \ . ள்‌ பய்‌ + ; ணை ட ப Py ho பள்‌ இயக்கு, ன்‌, க ஸா பரி இயம்பல்‌ 
8 READ ர்ச்‌ ALS பல்‌ யப பணி: பப்ப்ட்ட்டம்‌ als கபய BEN oa 3 1 TAI EN OF அல்ரி கட்டி AE AEA | வலியப்‌ AS fry Ps அப்பட பபற கட ப அட நா்‌ Ce, 


1 - 
- ~ ர்‌ 
- j 
[1 ர ‘ 
ச்‌ 
ர்‌ 
i i “ 
ar i - 
, 1-7 
1471 | ! Fn 
1} 113 
| " / ்‌ 
ATE 
1, 
ச்‌ is 
z 
1 
i Pf rus 
3 
if சீ 7.௫ 
i -Y 
கை ஆ. 








(ப) தாந்த தல்‌ 3 1 ௫2 


| 20 . பூமி நூல்‌ 


. பாட்டனார்‌: இந்த நாட்டில்‌ கோடையில்‌ வெப்பம்‌ ரிதமாக 
இருக்கும்‌. அப்பொழுது மழை பெயயாது. குளிர காலத்தில்‌ குளிரும்‌ 
மிதமாகத்தான இருக்கும்‌. அப்பொழுது மழை பெயயும்‌. இவ்வித 
மான சீகோஷ்ண நில்யையுடைய நாடுகளில்‌ பழமரங்கள்‌ ஏராளமாகப்‌ 
பயிராகும்‌. ஏனெனில்‌ மமழையற்ற கோடைகாலம்‌ பழங்கள்‌ நன்றாகப்‌ 
பழுக்க ஏற்றகாலம்‌. 


ரவி: என்னென்ன பழங்கள்‌ இங்கு உண்டாகும்‌ 2 


்‌ பாட்டனூா : பாலஸ்தீனத்தில்‌ திராட்சை, ஆப்பில்‌, _ சீமை 
அத்தி, ஆரஞ்சு, ஒலிவ்‌ போன்‌ றவைகள்‌ அதிகம்‌. ப 


ரவி: இந்‌ நாட்டின்‌ விசேஷம்‌ என்ன 2 


. பாட்டனார்‌ : இந்‌ நாட்டிலதான்‌ கிறிஸ்தவர்களின்‌ போதகரான 
ஏசு கிறிஸ்து நாதர்‌ பிறந்தார்‌. இவா ஒரு பெரிய மஹான்‌. அதனால்‌ 
இந்நாடு கிறிஸ்தவர்களின்‌ புண்ணியபூமி ; சிறந்த யாத்திரை ஸ்தல 
மாக விளங்குகிறது. இங்கு முகம்மதியா களும்‌, யூதாகளும்‌ வசிக்கிறார்‌ 
கள்‌. யூதாகள்‌ கால்வரையில்‌ தொங்கும்‌ நீண்ட அங்கிகளை அணிந்‌ 
இருப்பா, இடுப்பில்‌ கச்சை கட்டியிருப்பார்கள்‌. வியாபாரத்திற்குப்‌ 

_போயபோன நாடு பாலஸ்தீனம்‌. ப்‌ | | 

a ரவி: சரி, அனவரின்‌ தகப்பன்‌ கொழில்‌ என்ன 2 ்‌ 

ட பாட்டனார்‌; அவருக்குப்‌ பழத்கோட்டங்கள்‌ அநேகம்‌ இருக்‌ 
த 8 கின்றன. அவர்‌ பழங்‌ 
கச்‌ சேகரித்து, அயல்‌ 
நாட்டு வியாபாரிகளுக்‌ 
குக கப்பல்கள்‌ மூலம்‌ 
அனுப்புவார்‌. இவருக்‌ 
குக கொஞ்சம்‌ பயிர்‌ நில 
| மும்‌ உண்டு. அதில்‌ தன்‌ 
குடும்பத்தின்‌ உணவிற்‌ 
காகக்‌ கோதுமை பயி 
ரிடவொர்‌. இவருக்கு ஒரு 
டப ஆட்டு மந்தையம்‌ 
உண்டு. இந்த ஆடுகள்‌ அங்கோரா எனப்படும்‌. உயாந்த இனத்தைச்‌ 






படம்‌ «I. பழவகைகள்‌ ஆப்பில்‌, திராட்சை; அத்தி 


கட சஸ்‌ 
வசு க 







்‌ ரவி அகவே பாலஸ்‌ ஜன மக்களின்‌ முக்யெ உணவுப்‌ பொருள்‌ 
 பழவகைகளும்‌, கொ துமை ரொட்டியும்‌, மாமிசமுமாகத்தா 


னார்‌: நீ சொல்வது சரி, மத 


முதற்‌ புத்தகம்‌ 





ரவி : பழம்‌ சேகரிக்கும்‌ மாதங்கள்‌: போக மற்ற மட்கல. 
அன்வர்‌ தகப்பனார்‌ என்ன செய்வார்‌ 2 


பாட்டனார்‌ : அவர்‌ அடுகளிலிருந்து உரோமம்‌ யார்‌ செய்து 
கம்பளி நெய்வார்‌. ஒலிவ்‌ எண்ணெய்‌, 
கம்பளம்‌, பழங்கள்‌ இவைகளை ஒட்ட 
கம்‌ அல்லது கழுதையின்‌ மீது எ ற்றிக 
கொண்டுபோய்‌ அன்வரும்‌ அவன்‌ தகப்‌ 
பனாரும்‌ பககததிலுளள நகரங்களில்‌ 
விற்று வருவார்கள்‌. 

ரவி: அன்வரின்‌ வீடு எப்படி. ன்‌ 
யிருக்கும்‌ ? படம்‌ 22. . அங்கோரா ஆடுகள்‌ 4: 


ப பாட்டனா : ்‌ அன்வரின்‌ வீடு நமது வீட்டைப்‌ போலவே . செங்‌ ப 
கல்லாலும்‌, சுண்ணாம்பா லும்‌ கட்டப்பட்டது. டத்‌ 


ரவி : அவன எவ்வித உடை அணிக இருப்பான்‌ 2 


பாட்டனா : அவன்‌ ஒரு நிஜாரையும்‌, ம்‌ மேலங்கியை a 
யும்‌ போட்டுக்‌ கொண்டிருப்பான்‌. 





ரவி : அன்வா என்ன வேலை செய்வான்‌ £ 


பாட்டனார்‌ : அவன்‌ தன்‌ தகப்பனாருக்குத்‌ தோட்ட க 1 
உதவி செய்வான்‌. தோட்டத்தில்‌ காய்கறிச்‌ செடிகளை வள௱ாப்பா 


,பாடுபடுவாள்‌. ற்‌ 
கேள்விகள்‌ | 
713 1. பாலஸ்தீன நாடு எந்தக்‌ கண்டத்தில்‌ உள்ளது ? ட்‌ 
்‌ 2. பாலஸ்தீன நாட்டில்‌ பமமரங்கள்‌ ஏன்‌ விசேஷமாக உள்ளன ?. தி 
0 பாலஸ்‌ இனத்தில்‌ வளரும்‌ சில பழவகைகள்‌ எவை ? ப்பத்‌ உல்‌ ம்‌ த்‌ 
4, பாலஸ்‌ தன நாடு கிறிஸ்‌ கவர்களுக்கு ஏன இறந்த யாத்திரை ஸ்தலமாக i 
விளங்குகிறது 


5. இறிஸ்தவர்‌ தவிர வேன யார்‌ யார்‌ அங்கு வடக்கன்‌ றனர்‌ 2 
6. பாலஸ்‌ தீன மக்களின்‌ முக்கிய தொழில்‌ யாது? 


7. அவர்களின்‌ முக்கிய உணவு யாது? 
18: பாலஸ்‌ இனத்தில்‌. வளர்க்கப்படும்‌ இறந்த OE எனன பெயர்‌ 
9. பாலஸ்‌ஜனத்தில்‌ சுமைதூக்க உதவும்‌ மிருகங்கள்‌ எவை ல்‌ 2 
விலக | பயிற்சி 7 
.. பாலஸ்தீன நாட்டைப்பற்றிய படங்களைச்‌ சேகரித்த ஓட்டு. - 





11. ஸ்விட்ஸாலாந்துச்‌ சிறுவன்‌. ] 
. உ பாட்டனார்‌: ரவி, இப்போது உனக்கு ஸ்விட்ஸாலாநது நாட்டுச்‌ 
சிறுவனைப்‌ பற்றிய கதை சொல்லப்‌ போகிறேன்‌. 
்‌ ரவி: மிகவும்‌ சரி. ஸ்விட்ஸாலாந்து எங்கே உள்ளது.2 
-. பாட்டனார்‌. ஸ்விட்ஸாலாந்து ஐரோப்பா என்னும்‌ கண்டத்தில்‌ 
இருக்கிறது. இது ஒரு மலை நாடு. நாட்டைச்‌ சுற்றிலும்‌ உயர்ந்த மலைகள்‌ 
உள்ளன. மத்தியில்‌ பீடபூமி இருக்கறது. இம்மலைகளின்‌ உச்சியில்‌ 
எப்போ தும்‌ பனி மூடியிருக்கும்‌. மலையடிவாரத்தில்‌ அழகிய காடுகள்‌, 
மலை. அருவிகள்‌, புல்‌ வெளிகள்‌ உள்ளன. மலைப்‌ பிராந்தமாதலால்‌ 
'இங்குக்கோடையில்‌ கூடத்‌ 
குளிரச்சியாயிருக்கும்‌.மாரி 
யில்‌ குளிர அதிகமாயிருக்‌ 
கும்‌. | 
ரவி : மலைப்பிரதேசத்‌ 
தில்‌ எப்படி ஜனங்கள்‌ 
ரி ழ்‌ 02% வீகெளைக்கட்டிக்கொண்டு 
சர (௫ உதி: | பயம I ல்‌ 9: 
IATL அரம்‌ தம்‌ ட 
க கழத்தில்‌ பாட்டனார்‌ : இங்கு 
வர த வ உரிக்கும்‌ ஜனங்கள்‌ மலைச்ச 
=U து இ. ரிவுகளில்‌ வீடுகளை அழகாக 
வ மட்க கீதுககொண்டு வசிக்‌ 
டு க்‌ றாகள்‌. வி மரங்க ' 
ட்‌ படம்‌ 8. ஸ்விஸ்‌--மரத்தினால்‌ கட்டிய வீடு] ல்‌ ல்‌. ள்‌ 
(ஆ த்‌ _ கும்‌. வீட்டின்‌ கீழ்‌ களத்‌ 
_ தில்‌. ஆடுமாடுகள்‌ கட்டப்பட்டிருக்கும்‌. : மேல்‌ தளத்திற்குச்‌ செல்ல 
வமரபபடிகள்‌ உண்டு. மேல்‌ தளத்தில்‌ ஜனங்கள்‌ வசிப்பார்கள்‌... க 
-.. ரவி: இந்த நாடு எத்தகையது 8 


[2 


பாட்டனார்‌: இந்நாடு இயற்கை அழகு வாய்ந்தது, சிதோஷ்ண . 
நிலை மிகவும்‌ ஆரோக்கியமான து. இயற்கைக்‌. காட்சககாக்‌. கண்டு . 
களிக்கவும்‌, இங்குள்ள மலைமேல்‌ ஏறவும்‌, மலைச்‌ சரிவுகளில்‌ சறுக்கல்‌ 
நதயம்‌ நடத்தவும்‌ பல ஐரோப்பிய மக்கள்‌ இங்கு வந்து தங்குவார்‌ 
்‌. ஆதலால்‌ இந்நாட்டை ஐரோப்பாவின்‌ விளையாடும்‌ இடம்‌ என்று 
றுவார்கள்‌. வெளி நாட்டினர்‌ வந்து தங்குவதற்கு வசதியான பல 








ப 


முதற்‌ புத்தகம்‌ 2 


ரவி: அவவளவு பாலையும்‌ 
அவர்கள்‌ என்ன செய்வார்கள்‌ 2 


பாட்டனார்‌: பலவித பால்‌ 
பண்டங்கள்‌ செய்வார்கள்‌. புட்டிப்‌ 
பால்‌, பாலடைக்‌ கட்டி, வெண்‌ 
ணெய்‌, சாக்கொலெட்‌ முதலியவை 
களைக கைப்படாமல்‌ பெருவாரியாக 
இயந்திரத்தால்‌ தயார்‌ செய்றார்‌ 
கள. வேறு நாடுகளுக்கு இவைகளை 
ஏற்றுமதி செய்கிறார்கள்‌. நாமும்‌ 

நதப்‌ தமன்‌ உப்யோகிக்கி 





.... ரீவி; அப்படியானால்‌ ஸ்விஸ்‌ க. ர ்‌ 
மக்களின்‌ ஒரு முக்கிய தொழில்‌ ர த டான்‌ ட்‌ 
பால்‌ பண்டங்கள்‌ செய்வதல்லவா? (கைபடாமல்‌ பால்‌ கறக்கிறது) 


பாட்டனார்‌ : அம்‌. அது மட்டுமன்று. 
இதோ நான போட்டுக்கொண்டிருககும்‌... 
கடிகாரமும்‌, சுவரின்‌ மேலுள்ள கடிகார 
மும்‌ ஸவிட்ஸாலாநதில்தான்‌ செய்யப்பட்‌ 


டவை. கடிகாரங்கள்‌ செய்வதில்‌ வி 


மக்கள்‌ வெகு சமாத்தர்‌. பதக்க அங்தக ௭ 







2 


ரவி: கடிகாரம்‌ செய்யும்‌ தொழிற்‌ ' 
லையில்‌ இயந்திரங்களை ஓட்ட எனன 
க்கச்‌ உள்ளன £ | த 





படம்‌ 25. பால்‌ டப்பி பாட்டனார்‌ : இந்நாட்டில்‌ நல்ல வசதி . 
்‌ உள்ளது. இங்குள்ள மலை பசி 
ரான மின்சாரம்‌ கிடைக்கிறது. : காடுகளில்‌ நல்ல மரங்கள்‌ கைக்‌ 
தின்றது. நம்து ஊரிலும்‌ மாவுமில்லை ஓட்டுவது மின்சாரம்‌ என்பதை 
நீ அறிவாய்‌. 


ரவி: ஆதலால்‌ கடிகாரம்‌ செய்வது இந்நாட்டு மக்களின்‌ இரண்‌. : 
டாவது UE என்று தெரிந்து கொண்டேன்‌. ட 
கேள்விகள்‌ த. 

0 ஸ்விட்ஸர்லார்து எந்தக்‌ கண்டத்தில்‌ உள்ளது 2? ல்‌ ட்ட. 
ரன இது, எப்படிப்பட்ட காடு? | படு ல்‌: பன 
1௫ 8 இங்கு எதற்காக ஜேகப்பிய காட்டினர்‌ வருகின்றனர்‌ 7 8 1 


ஸ்விட்‌ ஸாலாந்துக்கு வழங்கும்‌ பெயர்‌ யாது? 
ட ட்‌ தவக்‌ ரில்‌ ள்டாத, ப்‌ லி 





ட 











© 24 பூமி நூல்‌. 2 
ஸஹ்விட்ஸஹர்லாந துச்‌ சிறுவன —2 a 
பாட்டனார்‌ : இந்நாட்டில்‌ வசிக்கும்‌ மார்ட்டின்‌ என்னும்‌ சிறு 
வனின்‌ வாழ்க்கையைத்‌ தெரிந்து கொள்‌. 1 
| ரவி: சொல்லுங்கள்‌, தாத்தா. க 
பாட்டனார்‌: இவன்‌ வீடு மரத்தால்‌ கட்டப்பட்டிருக்கும்‌.. 
இங்குப்‌ பலமான காற்று வீசி, சில சமயங்களில்‌ வீட்டின கூரையைப்‌ 
க கு . பெயாததுக்‌ கொண்டுபோய்‌. 
ப rE. ஷு 
ல்‌ விடும்‌. ஆதலால்‌ ஒவ்வொரு வீட்‌ 
்‌ த்‌ > முன்‌ கூரையின்மேலும்‌ பெரிய ல 
் களை வைத்திருப்பார்கள்‌. 
ரவி: மார்ட்டின்‌ தகப்பு னா ர்‌ 
ல என்ன வேலை செய்வாரா? 
மிக்‌ பாட்டனார்‌: மார்ட்டின்‌ தகப்ப 
ke ராக்கு ஒரு பெரிய பசு மாட்டு 
: == -- மந்தை உண்டு. கோடைகாலத்தில்‌ 
மார்ட்டின்‌ குடும்பத்தார்‌ மாடுகளை : 





ஓட்டிக்கொண்டு மலைமீது செல்வார்‌ 
டம்‌ 26. ஸ்விஸ்‌ சிறுவன்‌ (மார்ட்டின்‌) கள. மார்ட்டினும்‌ அவனுடைய 
உறர களும்‌, மலைச்‌ சரிவுகளில்‌ மாடுகளை மேய்ப்பார்கள்‌. புல்கட்டு 
இவைகளை ச சேகரிப்பார்கள்‌. குளிர்காலம்‌ வந்ததும்‌ மலையடிவாரத்தி 
சலுள்ள வீட்டுக்கு மாடுகளுடன்‌ திரும்புவார்கள்‌. இவ்விதம்‌ மார்ட்டின்‌ 
குடும்பத்தார்‌ கோடையில்‌ சுறுசுறுப்பாக பசுக்களுக்கு வேண்டிய புல்லை 


அறுத்து காயவைததுச்‌ சேமிப்பார்கள்‌. இதப்‌ வல தம்‌ 
உபயோகித்துக்‌ கொள்வார்கள்‌. . ' | 


வ இத்த ரவி : - பனிக்காலத்தில்‌ எனன வேலை செய்வ கல 2 5: 
ரர: பாட்டனார்‌ : ப்பட டு ஒல்‌ இருக்கும்‌, ஆகத 
கட்கு அத A 
ட்‌ டத ப A ப்‌ ்‌ 





்‌ ட்‌ படம்‌ 27. ஸ்விஸ்‌ மக்கள்‌ க்கல்‌ பட்‌ இவ்வின ட 
வர்கள்‌. வீட்டி ற்குள்ளே இருப்பார்கள்‌ ; அதிகமாய்‌ வெளியே. 
கள. அப்பொழுது சிலர்‌ மரத்தால்‌: வ பொட 
TI நகு ம்‌ செய்வார்‌ ர்கள்‌ - அதிக விலை புள்‌ 


முதற புத்தகம்‌ | எ 


ரவி: மார்ட்டின்‌ என்ன விளையாட்டு 
விளையாடுவான்‌, தாத்தா £ 

பாட்டனார்‌: இல வேலைகளில்‌ மார்ட்‌ 
டனும்‌ அவனுடைய சகாக்களும்‌ பனிச்‌ 
சறுக்கல்‌ விளையாட்டு விளையாடுவார்கள்‌. £ 
இதற்காக மரத்தால்‌ செய்யப்பட்ட 
நிண்ட செருப்புக்களைக்‌ காலில்‌ மாட்டிக்‌ 
கொள்வார்கள்‌. கையில்‌ உள்ள நீளமான ர 
கோலினால்‌ கள்ளித்‌ தள்ளிப்‌ பனியில்‌ படம்‌ 26. பனிச்சறுக்கல்‌ விளையாட்டு 
சறுக்கி விளையாடுவார்கள்‌. இந்த விளையாட்டில்‌ மார்ட்டி. னுக்கு அதிக 
விருப்பம்‌, 





வனா: 


கேள்விகள்‌ 
1. ஸ்விஸ்‌ மக்கள்‌ வசிக்கும்‌ வீடு எப்படியிருக்கும்‌ ? 
2. கோடையில்‌ ஸ்விஸ்‌ ஜனங்கள்‌ என்ன வேலை செய்வார்கள்‌ 2 


3. ஸ்விஸ்‌ சிறுவர்களின்‌ முக்கிய விளையாட்டு ௭௮ ? 
13. தஞ்சைச்‌ சிறுவன்‌] 


பாட்டனார்‌: ரவி, இதுவரை வெளிநாட்டுச்‌ சிறுவர்களின்‌. 
வாழ்க்கையைப்பற்றி அறிந்தாய்‌. இனி நம்‌ நாட்டின்‌ பல இடங்களில்‌ 
வாழும்‌ சிறுவர்களைப்‌ பற்றித்‌ தெரிஈநதுகொள்‌. I 

ரவி: சரி, சொல்லுங்கள்‌. | 

பாட்டனார்‌: “காவேரி, தென்பெண்ணை, பாலாறு :' என்று 
பாடுகறொயே! அந்தப்‌ பாட்டில்‌ சொல்லப்பட்ட காவேரி நதி நமது 
தமிழ்‌ நாட்டின்‌ முக்கியமான நதியாகும்‌. அது பாயும்‌ பிரதேசம்‌ மிக, 


இ 
"| 
௮ 
| 
ளி 
௯ 
ப்‌ 


ns 
SY» 


இ 7 
Dt $% 
ர்‌ சி 7 பூ NC Ww to 
Be WAVE 


ஆ! 





படம்‌ 29. தஞ்சைச்‌ சிறுவன்‌ படம்‌ 90. நெல்‌ வயல்களும்‌ நீர்ப்‌ பாசனமும்‌ 
வும்‌ செழிப்பான து. அதில்‌ தஞ்சாவூர்‌ ஜில்லா மிகவும்‌ வளம்‌ பொருந்தி 
மது. எனெனில்‌, இது காவேரியின்‌ டெல்ட்டாப்‌ பிரதேசம்‌. இந்நாட்‌ 
மல்‌ நீர்‌ வசதி அதிகம்‌. வண்டல்மண்‌ மிகுந்த பூமி. ஆதலால்‌ நிலம்‌ 
வெகு செழிப்பாக இருக்கும்‌. வெயிலும்‌ அதிகம்‌. ஆகையால்‌ நன்‌ 


சென. 


இட பயிர்கள்‌ ஏராளமாய்‌ உள்ளன. நெல்‌ நன்றாக வினையும்‌. வதி. 






சீ க A 
கு = 
fe AE ம்‌ CNP புதல்‌ ம்னு ணப ன சு 


ர்‌. | பூமி நூல்‌ 


லால்‌ தஞ்சாவூரை 'நெல்‌ களஞ்சியம்‌' என்று சொல்லுவ துண்டு. தவிர, ்‌ 
எங்கே பார்த்தாலும்‌ தென்னந தோப்புகளும்‌ முந்திரித்‌ தோட்டங்களும்‌ ப 
நிறைந்‌ இருக்கும்‌. 

ற்‌ ரவி: அப்படியானால்‌ இவர்களில்‌ பெரும்பாலோருக்குப்‌ பயிர்த்‌ 
தொழில்தான்‌ முக்கிய தொழில்‌ 

என்று சொல்லுங்கள்‌. 


சதக்‌ 
1 ட ஆச ௫ 
- WEL) 
7 ப 
(1 ்‌ லஷ கப) 
௪௬ 5, 
௪25 த 
22722 ALLAN 
சீ, ப 2 ம -, 
ச்ச்சீ * ~~ 
சச கடக "07-22 
2 i 
J 


NTT (= 


மமம்‌ 





ப்டம்‌ 81. கைத்தறி நெசவு படம்‌ 96, செக்கு அடுதல்‌ 
பாட்டனார்‌: ஆம்‌. ஆயினும்‌, ஒரு சிலர்‌ துணி நெசவுத்‌ 


தொழிலில்‌ ஈடுபட்டுள்ளார்கள்‌. இன்னும்‌ சிலர்‌ தேங்காயை உலர்த்தி 
செக்கில்‌ ஆட்டி, தேங்காய்‌ எண்ணெய்‌ எடுப்பர்‌. தேங்காய்‌ எண்ணெய்‌ 
யல விதங்களில்‌ உபயேரகப்படுதிறது: தின்‌ பண்டங்கள்‌ செய்யலாம்‌. 


தி 


1. 


ந உட்‌ ப படம்‌ 99. பிரகதிஸ்வரர்‌ கோயில்‌ நந்தி 3 
தேங்காய்ப்‌ புணணாககு மாடுகளுக்குச்‌ சிறநத உணவாகும்‌. தஞ்சை ப்‌ 





| 











ரவின்‌ பெரிய ஊர்‌ தஞ்சாவூர்‌. அ தில்‌ அறபுகமான பெரிய கோவில்‌ ட ர்‌ 
கிறது. இது தான்‌ பிரசித்திபெற்ற பிரகதீஸ்வரர்‌ அலயம்‌. இக்‌ 
உள்ள நநதி, மிகவும்‌ “பெரிய து. ம்‌ ES TU dP 







த 





8௫) பன கூ - ங்‌ 4 1 
ட க? ட்‌ * ட ப 
௧ ௬ 1 ன ச . ய்‌ 2. து] ம்‌ 
த - பக்ரி 4 . ்‌ 1 , க pr ச தட்ட x ௮) டத ர 
a A mF 2 த்தி எ பவனி. ்‌ டி த A | டய! ஆக மதத அக ண்டு 1 3 தே யா தடா, நவ்‌ அடவ சிம்‌ 2) - 
லி சம்‌. க்சி 4 இ. ட ர -௪ 1. 277 > ர ல பன்னு யப க்‌ ர எதா மத தமக 1 ட்‌ . பனி 
ச 3 MD lr பண 2 செமக்‌ ட்‌ A பு; ்‌ ப ஆ ர்‌ 





இ 


Sa STS க UOT TTT EPTFE 
ப்‌ 25 5 நட்ஸ்‌. 11 204 30 2 வித? த ரர ரி 





முதற. புத்தகம்‌ oT 
கேள்விகள்‌ 
தீஞ்சாவூர்‌ ஜிலலாவில்‌ பாயும்‌ ஈ இயின்‌ பெயர்‌ என்ன ? 
தஞ்சை ஜில்லா வளம்‌ மிகுந்ததாக இருப்பது ஏன ? 
இங்கு உண்டாகும்‌ முக்கிய விளை பொருள்‌ யாது ? 
தஞ்சை ஜில்லாவில்‌ நடைபெறும்‌ மூன்று தொழில்களைக்‌. கூறு. 
தென்னையின்‌ பலவித உபயோகங்களைச்‌ சொல்லு. 


எய்‌ 


11 தஞ்சைச்‌ சிறுவன்‌..2 
ரவி: சரி, இவ்வூர்ச்‌ சிறுவர்களைப்‌ பற்றி அறிய ஆவலா. 


யிருக்கிறேன்‌. 


சபயர்‌ 


பாட்டனார்‌: பாலன்‌ என்னும்‌ சிறுவன்‌ கழுசாவூர்‌ ஜில்லா 


- -விலுள்ள ஒரு கிராமத்தில்‌ வசிக்கிறான்‌. அவன்‌ வீடு செங்கல்லால்‌ 
கட்டப்பட்டது. கூரைக்கு ஓடுகள்‌ போடப்பட்டிருக்இன்‌ றன. 
அந்த ஊரில்‌ சில விடுக ஆஆ , 
"ளுக்குத்‌ தென்னங்‌ கற்றா 

லான கூரையும்‌ உண்டு. 

. . பாலனின்‌ தஃப்பனா।ாககு 
்‌ ஒரு வேலி நிலம்‌ உண்டு. 


13 
டி 
Br} 


SE! 
3 
ண! 


்‌ 
ர்‌ 
ப 
டக்க] 
நார்‌ 
* 
4 = 
ட்‌ | 
i i 
= டச்‌. 
ர்‌ 
ர] ட. ஆ 

அ = 
ரிய 

i த்‌ மல: 

a> 3 

ன 1 A | 
Sr 
- | 
1] 











+ க 
5 ந] ல்‌, 10h ௨௦0 
ச்‌ 3 வ லக்க 22 தால கரல வில்லி லி% ல்‌. எ 
DDE ட டட வம ஆப ஆட 41 ஆ அடு அநு கடி அகரம்‌ pd 
hr அிரு Rr க்‌ ச டப 





ப்‌ 






படம்‌ 29. செங்கல்‌ வீடு I 
ரவி: பாலனின்‌ தகப்பனார்‌ 
எனன வேலை செய்வார்‌ 2 


ந, ப ட்‌ [} ்‌ ர 2 | பய்‌ 
ட பாட்டனார்‌; இவர்‌. நல்ல 
॥ மட்‌ 


உழைப்பாளி. காலையில்‌ எழுந்து வயல்‌ 










பப்ப மு ப உழுவது, நடுவது, ஏற்றம்‌ இறைப்பது. 
Wm போன்ற எல்லா வேலைகளையும்‌ செய்‌ 
த அக்கு வார. விடுமுறை நாட்களில்‌ பாலனும்‌ 

படம்‌ 96. கூரை வீடு இவமவலைகளில்‌ ஈடுபடுவான்‌. .. பத 
ரவி: பாலனின்‌. தாய்‌ என்ன செய்வாள்‌? : த்தி 


பாட்டனா:- காலையில்‌ எழுந்ததும்‌ அவள்‌ வீட்டி லுள்ள. மாடு 


களுக்கு த்‌ இனி வைத்துப்‌ பால்‌ கறப்பாள்‌. முதல்‌ நாள்‌, இரவில்‌ 


ர கல வைத்திருந்த தயிரைக கடைந்து வெண்ணெய்‌ எடுப்பாள்‌. 
தோட்டத்திற்குச்‌ சென்று காய்கறிகளைப்‌ பறித்து விற்பாள்‌,. Nd 





பிறகு வீட்டைச்‌ சுத்தம்‌ செய்வாள்‌. சமையல்‌ வேலை 


4 | 
ன 11] 
Fr 
Fs 
ஆ. ந ட ஜி 
௪ 0 ஆ ; ்‌ க ப ர ட்‌ . அடி ்‌ duis ௩h த [ப 3 - த அர A 
21 2 | “2311 , த J i tre ச . ்‌ . . கட்க boii LY த்க்‌ RA பட்டி வலு அம்‌! 1 ட்‌ ; க சசககக அதத்‌ 
நட 15% 25? பப்‌ த றின ழு { yl « ட சட்ட தத்ர க ல்ல பலர AN பி A அட்‌ த்‌ ்‌ EN உர்கபங ப திக்‌ 
ன்னு . ்‌ ்‌ ்‌ 1 4: | 2 த்‌ க்‌ 221. 1 பட ்‌ பு வப ்‌ 4 அ த _ ர Ve ந்‌ பயன்‌ ட ட்‌ 
ட தி வரவ அடி (க அம்சத்தில்‌ ENE pA EL பில Lg Ty பபற EE PA OS Sor i 001. 30 ANTVEARE DA ros rN 


ணாரா எயா ளாக காராக தாமு ராமாரா எரா கதா எப உ வாரன்‌ ர அதன ரா பக பன பரிய . பற. ல விவ பது நர்டளாத்கித்பித்‌ போரா குல்‌ ௪௮ படா சல்‌ நட அப்து SEE கல்‌ அள்‌ 
மகத்‌ எட்டி 13. 73 el 2 ர்‌, படம்‌ 2 பந 21௮ ட ஹர் 12 மடய வம > LE . ட்ட ட்ட ரட்ட <= லத்‌ 1. ர 
- ன்‌ - ] . 






பூமி நூல 

ரவி : பாலனின்‌ வாழ்க்கையைப்பற்றிச்‌ சிறிது சொல்லுங்கள்‌. 
பாட்டனார்‌ : பாலன்‌ காலையில்‌ எழுந்து பல்‌ துலக்குவான்‌. பிறகு 
தாயுடன்‌ பழைய சாதம்‌ சாப்பிடுவான்‌. சாப்பிட்ட பிறகு சொககாயை 
அணிந்துகொண்டு பள்ளிக்கூடம்‌ போவான்‌. மாலையில்‌ வீடு திரும்பு 
வான்‌. மற்றப்‌ பிள்ளைகளுடன்‌ பம்பரம்‌, கோலி, சடுகுடு முதலிய 
விளையாட்டுகள்‌ விளையாடுவான்‌. வெள்ளிதோறும்‌ தன்‌ தந்தையுடன்‌ 
தஞ்சைக்‌ கோவிலுக்குச்‌ சென்று கடவுளைத்‌ துதிப்பான்‌. சில நாள்‌ வீட்டு 
மாடுகளை ஆற்றங்கரைக்கு ஓட்டிச்‌ சென்று . குளிப்பாட்டுவான்‌. 
வெள்ளம்‌ வரும்பொழுது நதியில்‌ நீந்துவகில்‌ அவனுக்குப்‌ பிரியம்‌ 
அதிகம்‌. 


கேள்விகள்‌ 
1. பாலனின்‌ வீடு எதனால்‌ கட்டப்பட்டது ? 
9, அவன்‌ தகப்பனார்‌ வயலில்‌ என்னென்ன வேலைகள்‌ செய்வார்‌ ? 
3: பாலன்‌ தாய்‌ குடும்பத்திற்கு எவ்விதம்‌ உழைப்பாள்‌ ? 


ரஜ 


பாலன்‌ மாலையில்‌ என்னென்ன விளையாட்டு விளையாடுவான்‌ ? 
பாலனுக்கு எதில்‌ பிரியம்‌ அதிகம்‌ ? 


மோ 
| 


15. காஷமீர மக்கள்‌ 


பாட்டனார்‌: ரவி, நமது நாட்டின்‌ வடகோடியில்‌ மலைகளும்‌, 
 பள்ளத்தாக்குகளும்‌ நிறைந்த ஒரு நாடு இருக்கறது. அதற்குக்‌ 
காஷ்மீரம்‌ என்று பெயர்‌. இதில்‌ பாயும்‌ நதிகளும்‌, தேங்கி நிற்கும்‌ 
்‌ ஏரிகளும்‌, பசுங்காடு 
களும்‌, புல்வெளிகளும்‌ . 
க த த தத வல எப க திற்கு ஆனந்த த்‌ 
பன்‌ அக டா ணை க வைடு தைத்‌ தரும்‌. லால்‌, 
2 ப டட டமி வகைய . ஸ்விட்‌ ள்‌ ல ல தப 
போலவே காஷ்மீரமும்‌ 
இயற்கை அழகு வாய்ந்‌ 
தது. இதன்மூலம்‌ 
பாயும்‌ ஜல நதியும்‌, 
கொலிமார்‌ பூங்கரவன 
மும்‌ கண்‌ கொள்ளாக்‌ 
காட சிகள்‌. இதனால்‌ 
நம நாட்டின்‌ பல்வே 
த பாக ந ; 
. ஜனங்கள்‌ இங்கு உல்லாசமாகக்‌ காலங்கழிக்க ன என்னக்கா அக்க 
இத ரவி: ஓஹோ! அப்படியா! இங்குச்‌ இ ட I 
Ee ஓ ப ட. இங்கு சீதோஷ்ண நிலை எப்படி. 
பாட்டனார்‌: இங்கு வருஷம்‌ முழுவதும்‌ வெப்பம்‌ மிதமாய்‌ 
_. இருக்‌ கும்‌, 
லது ம்றதாக இருக்கும்‌, 


p 





AE} 
Ca? வன்ம 
COO CA 
| > 2 ES வல்‌ 


ன்‌ 
க 





படம்‌ 87. காஷ்மீரம்‌-௩தியில்‌ படகுகள்‌ செல்லுதல்‌ 







கும்‌. கோடையில்‌ £தோஷ்ண நிலை மிகவும்‌ ஏ 


தளிர்‌ லத்தில்‌ குளிர்‌ அகதிமாய்த்கான்‌ இருக்கும்‌. 


டர்‌ 





உட அரக ்‌ ்‌ 
ட்ட DS - சர்வ டப 
ர ப ஆ. i : ட்‌ ்‌ சதன்‌ Ke வ ரா அரி! ச: TA சம்‌ | 
ட ளத ய த! கட்டட ஸு க்‌ 2 கல்‌ fir ட மம ம வ்‌ LE கத த ப ட ணா ௧ 1 ப அடம்‌. ச = ௫ உட ட 


முதற்‌ புத்தகம்‌ 29 


பண்ற? இது டம எவ்விதத்‌ தாவர வகை இங்கே 
| பாட்டனார்‌ : இங்கே பமமரங்கள்‌ ஏராளமாக உண்டு. ஆப்பில்‌, 
ஆரஞ்சு, இிராஷை, அத்தி முதலியவை பயிராகும்‌. தவிர, முசுக்கட்டை 
மரம்‌ அதிகம்‌. இதன்‌ இலைகள்‌ பட்டுப்பூச்சிக்குச்‌ சிறந்த உன்‌ 
ஆதலால்‌ பட்டு உற்பத்தி காஷ்மீரத்தில்‌ அதிகம்‌. 
ரவி: காஷ்மீர வாசிகளுக்கு வேறு ஏதாவது தொழில்‌ உண்டர? 
பாட்டனார்‌ : உண்டு. இங்குள்ள : Le வளரும்‌ ந 
மேய்ந்து ஆடுகள்‌ . ஏராளமாய | 
வளர்கின்றன. இநத ஆடுகள 
விருந்து நேர்த்தியான உரோமம்‌ 
கடைக்கும்‌. இதைக்கொண்டு 
ரத்தினக்‌ கம்பளங்கள்‌ செய்வாரா 
கள்‌. காஷ்மீரம்‌ விலையுயர்ந்த 
சால்வைக்குப்‌ போபோனது. 
ரவி : காடுகளை இவர்கள்‌ ந 
பயன்படுத்திக்‌ கொள்கிற இ 
இல்லையா 8 
IIT ட்டனார : 69 87 சி ல T Fs ST ms வெட்ப ப இத்த்த 
காட்டுத்‌ . _ தொழிலிலும்‌ ஈடு படம்‌ 96 கம்பள நெசவு 
1119. ருக்கிறார்கள்‌. காடுகளில்‌ பலவித மரவகைகள்‌ உண்டு. அவைகளுள்‌ . 
தேவதாரு முக்கியமானது. மரங்‌ களை வெட்டிப்‌ பலவித அழகிய வேலைப்‌ 5 
பாடைமைந்த மரச்சாமான்கள்‌ செய்வார்கள்‌. இவர்கள்‌ மான்‌ கொம்பு 
களையும்‌, மரங்களையும்‌ கொண்டு செய்யும்‌ வட்ட மேஜைகளும்‌ நாற்‌ 
காலிகளும்‌ வெகு அழகாயிருககும்‌; சிறந்த OO தையல்‌ படு 
செய்வார்கள்‌. 
ரவி: தாத்தா, நமது பிரதமா்‌ நேரு ஸ்ரீகர்‌ போயிருந்தாராமே? 
அந்த ஸ்ரீ நகர்‌ காஷ்மீரத்தின்‌ தலைநகர்‌ தானே 8 
... பாட்டனார்‌: ஆம்‌, ரவி. ஸ்ரீநகர்‌. காஷ்மீரத்தின்‌. அழகிய தலை 
நகரம்‌. 





கேள்விகள்‌ 


1- காஷ்மீரம்‌ எத்தகைய நாடு 2 ௮௮ எங்குளள ௮. 

அதன்‌ சீதோஷ்ண ஸ்திதி எப்படியிருக்கும்‌ ? 

உல்லாசப்‌ பிரயாணிகள்‌ அங்கு செல்வதேன்‌ ? 
'காஷ்மீரிகளின்‌ முக்யெமான மூன்று தொழில்களைக்‌ கூறு. 
அவர்கள்‌ மரங்களை எவ்விதம்‌ உபயோஇக்கிருர்கள்‌ ? 


 காஷ்மீரத்தின்‌ தலைககா யாத ர 


NL அத்த கனு 


90 பூமி நூல்‌ 
16. காஷ்மீரத்து சிறுவன 


பாட்டனார்‌: பலதேவ்‌ என்பவன்‌ காஷ்மீரத்தில்‌ வசிக்கும்‌ 
சிறுவன்‌. இவன்‌ நல்ல உயரமும்‌ அழகும்‌ வாய்ந்தவன்‌; மரத்தால்‌ 
கட்டப்பட்ட வீட்டில்‌ வசிக்கறோன்‌. இவனுடைய வீட்டின்‌ அருகில்‌ 
பெரிய காடு ஒன்று இருக்கிறது. அந்தக்‌ காட்டில்‌ உயரமும்‌ பரு: 
மனும்‌ உடைய மரங்கள்‌ ஏராளமாக உண்டு. பலதேவின்‌ தாயாரும்‌ 
ஊரில்‌ உள்ள மற்றவர்களும்‌ இக்‌ காட்டி ற்குச்சென்‌ று விறகு சேகரித்துக்‌ 
கொண்டு வருவார்கள்‌. இந்தக்‌ காட்டில்‌ புலி, சிறுத்தை, மான 
முதலிய மிருகங்கள்‌ . உண்டு. பலதேவ்‌ இவைகளைக்‌ கண்டு பயப்பட 
மாட்டான்‌, 

ரவி. பலதேவின்‌ தகப்பனார்‌ என்ன தொழில்‌ செய்வார்‌ 2 

பாட்டனார்‌ : அவருக்குப்‌ பயிர்‌ செய்யும்‌ நிலங்கள்‌ உண்டு, ஒரு 
பகுதியில்‌ கோதுமை பயிரிடுவார்‌; மற்றொரு பகுதியில்‌ ஒரு பெரிய 
தோட்டம்‌ வைத்திருக்கிறார்‌. இதில்‌ ஆப்பில்‌, ஆரஞ்சு முதலிய பழங்‌ 
களைப்‌ பயிர செய்து வெளியூர்களுக்கு அனுப்புவார்‌. இவரிடம்‌ ஒரு 
பெரிய ஆட்டு மந்தை உண்டு. அவைகளிலிருந்து கிடைக்கும்‌ மென்மை 
யான உரோமத்தைக்கொண்டு அழகிய சால்வைகள்‌ செய்து விற்பார்‌ 


ரவி: பலதேவ்‌ குடும்பத்திலுள்ளவர்கள்‌ என்ன தொழில்‌ செய்‌ 
ர்கள்‌? 
ப பாட்டனார: பலதேவின தாயாரும்‌, தமக்கைமாரும்‌ ஆட்டு 
இராமத்தால்‌ கம்பளங்கள்‌ நெய்வார்கள்‌. பலவித வேலைப்பாட்டுடன்‌ 
கூடிய சால்வைகள்‌ நெய்வதில்‌ இவர்கள்‌ கெட்டிக்காரர்கள்‌. பலதே 
விற்கு ஓரு சிறிய தகப்டனார்‌ இருக்கிறார்‌. அவருக்கு ஏரியில்‌ மிதக்கும்‌ 
தோட்டம்‌ ஒன்று உண்டு. காஷ்மீரத்தில்‌ மிதக்கும்‌ தோட்டங்கள்‌ 
விசேஷமானவை. மரங்களை தெப்பம்போல்‌ கட்டி, மேலே மண்ணைப்‌ 
போட்டு இவவிதத்‌ தோட்டங்களை அமைப்பார்கள்‌. பலதேவின்‌ சிறிய 
தகப்பனாரின்‌ தோட்டத்தில்‌ ரோஜாப்‌ பூக்கள்‌ அதிகம்‌ ; காய்கறிகளும்‌ 
பயிரிடுவதுண்டு. ரோஜாவிலிருநது அத்தர்‌ எடுப்பார்‌; பன்னீர்‌ செய்‌ 
வார்கள்‌. இவைகளை வெளியூர்களுக்கு அனுப்பி வியாபாரம்‌ செய்வார்‌ 
கள்‌. தவிர கஸ்தூரி தங்குமப்பூ இவைகளை விற்று நல்ல லாபம்‌ 
சம்பாதிப்பார்கள்‌. 

கேள்விகள்‌ 

காஷ்மீரக்‌ காடுகளில்‌ என்னென்ன விலங்குகள்‌ உண்டு ? 
பலதேவின்‌ தகப்பனார்‌ என்னென்ன பழவகைகளைப்‌ பயிரிடுகிறுர்‌ 2 
காஷ்மீரத்தில்‌ உள்ள மிதக்கும்‌ தோட்டத்தை விவரி. 
இத்தோட்டத்தில்‌ என்னென்ன பயிரிடுவார்கள்‌ ? 


தது வண டத்‌ நு 


மூதற்‌ புத்தகம்‌ டது 5 
17. வங்காளச்‌ செறுவன்‌-1 


பாட்டனார்‌ ்‌ ரவி, நமது நாட்டின்‌ மெக்கே வங்காளம்‌ என்ற 
ஒரு மாகாணம்‌ இருக்கிறது. இதுவளம்‌ மிகுந்த ஒரு பகுதி. புனித கங்கை 
யின்‌ டெல்ட்டா பிரதேசம்‌ இது. கங்கையிலிருந்து ஹூக்ளி என்ற 
ஒரு நதி பிரிநதுசென்று கடலில்‌ சேருகிறது. இந்த ஹடுக்ளி நதியின்‌ 
கரையில்‌ கல்கத்தா என்னும்‌ ஒரு பெரிய பட்டணம்‌ இருக்றெது. இந்த. 
ஹஃகஃளியுடன்‌ ஒரு நதி வந்து கலக்கிறது. இதுதான்‌ தாமோதர நதி 
என்ப்படும்‌. தாமோதர நதி பாயம்‌ பள்ளத்தாக்கில்‌ பல நிலக்கரிச்‌ 
சுரங்கங்கள்‌ இருக்கின்‌ றன. 

ரவி: நிலக்கரி என்றால்‌ என்ன £ 

பாட்டனா: நீ புகை (இரயில்‌) வண்டியில்‌ பிரயாணம்‌ செய்திருக்‌ 


கிறாயல்லவா £ புகை வண்டியில்‌ இஞ்சினில்‌ நெருப்பு எரிக்கக்‌ கட்டிக்‌ 
கட யாகக்‌ கரியை உபயோகிக்கிறாரகளே, அதுதான்‌ நிலக்கரி. ப 


ரவி : நிலக்கரி எப்படிக்‌ கிடைக்கிறது 2 


பாட்டனார்‌ : நிலக்கரி என்பது பூமிக்கு அடியில்‌ பாளம்‌ பாளமாகப்‌ 
படிந்திருக்கும்‌. பல்லாயிரம்‌ ஆண்டுகளுக்குமுன்‌ காடுகளாயிருந்து 
பூமிக்குள்‌ புதைந்து போய, ௫ 
மக்திய மரக்கடடைகள 
நிலக்கரியாக மாறுகின்றன. 
பூமிக்குள்‌ அநேக ஆயிரம்‌ I | டர.” 
அடிகள்‌ தோண்டி இந்தக்‌ I [A A 
கரியை வெட்டி எடுப்பார்‌ | ஐத்‌ ர Minin டு, பட்ட 








7 8, த்த நம்‌ 
டக்க 
3 1] (1020 

6 


கள்‌. நிலக்கரி கிடைக்கும்‌ ஜட ரி 
இடத்திற்கு நிலக்கரிச்‌ சுரங்‌ இல க்‌ 
கம்‌ என்று பெயா. க; க 
ரவி: தாமோதரப்‌ பள [ன்‌ 
ளத்தாக்கில்‌ நிலக்கரி மட்‌ நு 
டுமா கிடைக்கிறது 3 
பாட்டஞனா : இல்லை, படம்‌ 89. ஜாம்ஷெட்பூர்‌ தொழிற்சாலை 
இரும்பும்‌ வெட்டி எடுக்கி ்‌ ப 
ருர்கள்‌. ஆகையால்‌ இங்குள்ள ஜாம்‌ ஷெட்பூரில்‌ ஒரு பெரிய இரும்புத்‌ 
தொழிற்சாலை உள்ளது. இது இந்தியாவிலே மிகப்‌ பெரியது. இதில்‌ 
எராளமான இரும்புச்‌ சாமான்கள்‌ செய்கிறோகள்‌. 
. ரவி; இச்‌ சுரங்கங்கள்‌ வங்காள மக்களின்‌ வாழ்க்கைக்கு எவ்விதம்‌ 
 பயன்படுகின றன 2 I ட 
படில பாட்டனார்‌ : வங்காள மக்களில்‌ பலா நிலக்கரிச்‌ சுரங்கங்களிலும்‌ 
__ இரும்புத்‌ தொழிற்சாலைகளி லும்‌ வேலை செய்னெ றனர்‌. ்‌ | | 


ப ல 


| அதள்‌ ட 
பந்தளம்‌ அன்‌ அதல ஆ ட்‌ ச்‌ 
i | சலதி? ந்‌? ஸு: | தி ப்பி ND rd] > RR AH re உடை எடதகத] தத்‌ டி ன்‌ 
i Hh ர்‌ ஆ yg NT A செனட்‌ ட்‌ க அரு de . 1௮1-௮21) 10 க்‌ ந கி ௮ 24 Pd ட 
ET SEUSS Ut லத போட ளி உவ ட a 2 A EARP Pe அல்கு அபல வாதக்‌ ப ET a A TE அதது 


82 கட்‌ பூமி நூல்‌ 
18. வங்காளச்‌ சிறுவன-2 
பாட்டனார்‌. இன்று வங்காளச்‌ சிறுவனான பிரசாத்‌ 
என்பவனின்‌ வாழ்க்கையைப்‌ பற்றிச்‌ சொல்லட்டுமா 2 
ரவீ: சரி, சொல்லுங்கள்‌. 
பாட்டனார்‌: பிரசாத்தின்‌ தகப்பனா நிலக்கரிச்‌ சுரங்‌ 
கத்தில்‌ வேலை செய்து பிழைக்கிறவா. இவர்‌ ஓர்‌ ஏழை, 
இவர்‌ வீடு மிகவும்‌ சிறியது. அது மூங்கிலா லும்‌, மண்ணா 
லும்‌ கட்டப்பட்டது, 


ரவி: பிரசாத்தின்‌ தகப்பனாரின்‌ சுரங்க வேலையை 
விவரமாய்ச்‌ சொல்லுங்கள்‌. ப 





பாட்டனார்‌: பிரசாத தின்‌ தகப்பனா காலையில்‌ எழுந்து படம்‌ 89. 
நிலக்கரிச்‌ சுரங்கத்திறகு வேலை செய்யச்‌ செல்வார்‌, வங்காளச சிறுவன்‌ 
சுரஙகத்துற்குள்‌ மின்சாரக்‌ தொட்டில்‌ மூலம்‌ கீழே இறங்குவார்‌. இவ 
ருடன்‌ இன்னும்‌ பலர்‌ இறங்குவார்கள்‌. அவர்கள்‌ நிலக்கரியை வெட்டி 
எடுத்து டிராலி என்னும்‌ வண்டிகளில்‌ நிரப்புவாரகள்‌. இந்த டிராலி 





ml 


பி 
| 





> 






ருண 


॥ 
| நல்கா அடக்‌ ட 
ல ல ல்‌ தன கலவைக்‌ 15 
Dy 122202 

hn வறம்‌ 

i 
ப்‌ 
| வ்‌ 





று 


[த 









101 
ய்‌ 7 rr : று 
Ur (ட்ட வல்ல டவ 
== { | | II 






படம்‌ 40. ஒரு நிலக்கரிச்‌ சுரங்கம்‌. 


நிலக்கரி வெட்டி எடுத்தல்‌ ௫ படம்‌ 41. சுரங்கத்தில்‌ உபயோகிக்கும்‌ கருவிகள்‌” 
ட்‌ தண்டவாளங்களின்‌ மேல்‌ ஒடும்‌. டிராலி நிறைநததும்‌ அதை ஆட்கள்‌ 


ஞ்‌ தள்ளிக்கொண்டு சுரங்க வாயிலுக்குக்‌ கொண்டு வருவார்கள்‌. அங்கே 
| மின்சாரத்‌ தொட்டிலில்‌ நிலக்கரி கொட்டப்படும்‌. பின்னர்‌ இந்தத்‌ 
து தொட்டில்‌ மேலே வரும்‌. அங்குள்ளவர்‌ அதை வாரிக்‌ கொண்டு. 
. போய்க்‌ குவிப்பார்கள்‌. மாலையில்‌ வேலை முடிந்ததும்‌ பிரசாத்தின்‌ தகப்‌ 
_ பனா கூலியைப்‌ பெற்றுக்கொண்டு வீடு இரும்புவார்‌, 1 


ரவி: பிரசாத்தின்‌ தாயார்‌ என்ன வேலை செய்வாள்‌? 






நத பாட்டனார்‌: அவள்‌ கடைக்குச்‌ சென்று உணவுப்‌ பொருள்களை ம 
வாங்கிக்கொண்டு வருவாள்‌. கோதுமை, ரொட்டி, பூரி, பால்‌, பழம்‌, 
வைகைச்‌ சேகரித்துக்‌ குடும்பத்தில்‌ உள்ளோரை உண்பிப்பாள்‌. 


IT | 
7 3 ஆ |} ம்‌ 5 . 
பத்க்‌ v7 i சகு af பட்டக்‌ eo . அ ச ப்ர . 7 ௮0 11 வ (௮. அ] 
பன்‌ வ பி ல தகை கைகலப அலக அட்ம்‌ 2 பதரி பம்‌ AS வத பத்தத TG 2251 RE ல கட்த இங்க கவ தம்‌ 

௮ பத்‌ தாக oy ட ள்‌ ப்ரம்‌ டி ஜா? பானா 1 வர்க. தள்‌ கல 4 எப ததை சத 73 அதம வ படல்‌ ந உட்‌ அடம்‌ அல ட நட்டி அதல ட அரக 2077 | 

. நகர: அடல்‌ மர்மம பல்‌ OT aT ITS) பர ட்ட ப 1 OE பழிப்பு? CTS oN தர்ப்ப வ இ] 211 


மூதற்‌ புத்தகம்‌ 99 
ரவி : பிரசாத்‌ என்ன செய்கிறான்‌ ? 


பாட்டனார்‌ ்‌ பிரசாத ஏழாம்‌ வகுப்பில்‌ படிக்கிறான்‌. அங்கு இவ 
னுக்கு நிலக்கரிச்‌ சுரங்கவேலையும்‌ கற்றுக்‌ கொடுக்கப்படுகிறது. 


கேள்விகள்‌ 
வங்காளம்‌ எங்குளள அ ? 
வங்காளத்தின்‌ பெரிய நகரம்‌ எது? 
நிலக்கரி எப்படி உண்டாகிறது 9 
வங்காள த்தில்‌ இரும்புத்‌ தொழிற்சாலை என்‌ அ திகம்‌ 2 
வங்காள த்தில்‌ நிலக்கரி எங்கே டைக்கெது 2 
பிரசாத்‌ என்னென்ன சாப்பிடுவான்‌ ? 


அவன வீடு எப்படிப்பட்டது ? 


0275 தப அத ஜய 


பின்‌ ஈருபவற்னுள்‌ ஒன்னுதான்‌ உண்டை உண்மையான மட்டும்‌ 


5 
ட 
ட்‌ 

| 


(1) கமது நாட்டின்‌ மிகப்பெரிய இரும்புத்‌ தொழிற்சாலை இருக்குமிடம்‌ : 
(௮) கல்கத்தா : (ஆ) ரெங்கூன; (இ) ஜாப ஷட்பூர்‌. 

(2) இர்தியாவின பெரி : நிலக்கசிச்‌ சுரங்கங்கள்‌ உள்ள இடம்‌: (௮) தாமோ 
தீரப்‌ பள்ளத்தாக்கு ; (ஆ) ஹூக்ளி கக தீரம்‌ ; (இ) ஐராவதி நதி தீரம்‌, 

(3) கல்கத்தா  , இருக்குமிடம்‌ : (௮) வங்காளம்‌ ; '(ஆ) காஷ்மீரம்‌ ; 
(இ) பீஹார்‌. 


19. நீல கிரி-படுகச்‌ சிறுவன-1 


பாட்டனார்‌. ரவி, இன்று நான நீலகிரி வாசிகளாயெ படுகர்களைப்‌ 
பற்றிச்‌ செர்ல்லப்‌ போகிறேன்‌. 

ரவி: சரி. நீலகிரி என்றால்‌ எனன £ அது எங்குள்ளது 7 

பாட்டனார்‌ : தென்‌ இந்தியாவின்‌ மேல்‌ பகுதியில்‌ உயரமான 
மலைத்தொடர்‌ ஒன்று உண்டு. அதன பெயர்‌ நீலகிரி. 

ரவி: இந்த மலை எதற்குப்‌ பேர்‌ போனது ? 

பாட்டனார்‌ : இம்‌ மலைச்சரிவுகளில்‌ காப்பியும்‌ தேயிலையும்‌ விசேஷ 
மாகப்‌ பயிராகும்‌. மழை மிகுதியுள்ள மலைச்சரிவுகளில்கான்‌ இவை 
நன்றாகப்‌ பயிராகும்‌. 

ரவி: நீலூரியில்‌ எவ்வித மரவகை அதிகம்‌? 

... பாட்டனார்‌: யூகலிப்டஸ்‌ மரங்கள்‌ உயர்நது வளருகின்றன. 
இதன்‌ இலைகளிலிருந்து மணமுள்ள ஒருவித மருந்துத்‌ தைலம்‌ தயாரிக்‌ 
கப்படுகிறது. இது தலைவலிக்கு நல்ல மருந்து, இதற்குக்‌ கற்பூரத்‌ 
தைலம்‌ அல்லது நீலகிரித்தைலம்‌ என்று பெயர்‌. ' 


ச. ட்‌ | பூமி நூல்‌ 


ரவி : இம்மலையில்‌ சம நிலங்கள்‌ உண்டா £ அங்கு என்ன சொய்‌ 
| நடைபெறும்‌ £ i 
பாட்டனார்‌ : இம்மலைகளில்‌ சம. 
நிலங்கள்‌ ஒரு கறக உண்டு. அங்குச்‌ 
சாமை, கம்பு, இன பயிராகும்‌; விவ. 
2 சாயமும்‌ ரப கோட்டங்‌ . 
்‌ களில்‌ உருளைக்கிழங்கு, பீன்ஸ்‌, கோஸ்‌ ' 
கீரை, தக்காளி போன்ற காய்கறிகள்‌ 
விளைகின றன. 





a 2 ட. ப ற யில்‌ 
படம்‌: A வேரி இரயீல்‌ பாதை . ரவி: மாமா சென்ற SID 


- நீலகிரி போய்‌ வந்தாரல்லவரா 2 ஏன்‌ 8 
பாட்டனார்‌: உலலாசமாய்க்‌ காலங்‌ கழிக்கப்‌ போயிருந்தார்‌. 
கோடை காலத்தில்‌ இம்மலை குளிர்ச்சியாக இருக்கும்‌. ஆதலால்‌ பல 
தனவந்தர்கள்‌ இங்கு வந்து தங்குவார்கள்‌. உதக மண்டலம்‌ என்னும்‌ 
கோடை வாசஸ்தலம்‌ இம்மலைமேல்‌ உள்ளது. அது அழகு வாய்ந்தது. 
உதகமண்டலத்திற்கு இரயில்‌ பாதை போடப்பட மு ருக்கிறது. 
. இரயிலில்‌ பிரயாணம்‌ செய்யும்பொழுது மலைக்காட்சி ட... 
ரவி: இம்மலை மேல்‌ யார்‌ வாழ்கிறாகள்‌ 2 


பாட்டனார்‌ : இம்மலை மேலுள்ள கிரா மங்களில்‌ பல பழங்குடிகள்‌ ட்‌ 
வாழ்கின்‌ றனர்‌. குறும்பர்‌, தோதவர்‌, -படகர்‌ என்ற மலைஜாஇயினர்‌. 


- வசிக்கிறார்கள்‌. நாளைக்குப்‌ படகச்சர தி சிறுவனின்‌ ல்‌... 


i ல த்‌ தலைமுதல்‌ கால்வரை 


விவரித்துச்‌ சொல்கிறேன்‌. 
20. நிலடரி_படுகச்‌ ெறவன்‌-2 | 


NL நீலன்‌ என்பவன்‌ ஒரு படகச்‌ சிறுவன்‌. . இவனும்‌ 
இவன்‌ உறவினர்களும்‌ மலை ஜாதியினர்‌. இவர்கள்‌ நீலகிரி மலையில்‌ ஒரு 
கிராமத்தில்‌ வாழ்கின்றனர்‌. 

ரவி: இவர்களின்‌ வீடு எவ்வா திருக்கும்‌ 2 


EDIE நீலனும்‌ அவன காய்‌ தந்தையரும்‌ ஒரு ஒறு கம்ஸ 
வீட்டில்‌ வசிக்கிறோர்கள்‌. இந்த வீட்டிற்குச்‌ சன்னல்கள்‌ கிடையா. 
அந்த வீடு மரக்கிளை, மூஙகில்‌, ஓலை இவற்றால்‌ ஆனது. | 

ரவி: நீலனின உடை எப்படி 
இருக்கும்‌? | | 
ரத பாட்டனார்‌ : நிலன்‌ சாதாரண 
பருத்தி ஆடையை அணிவான்‌. ஆனால்‌ [து 
குளிர்‌ நாட்களில்‌ அவனும்‌ அவன்‌ . ௮0 
குடும்பத்தாரும்‌ கம்பளி ஆடைகளை ற 





யில்‌ ஒரு. போர்வையைப்‌ போர்த்துக்‌ ன 
ன்‌ எத்த பண்‌ ௧௭ கழு கு படம்‌ 49. 'படகர்கள்‌ விக்கும்‌ | கடை 






்‌ ப ப ழ்‌ 
4 x (4 ்‌ ன்‌ % ட ர 2 4 ர்‌ . 
23 $ ல்‌ ப்‌ A (6 க்‌ 


ட Fi A 
ட ச்‌ ர 3 ர % ன்‌ ்‌ 3 [ஸுட்‌ - 
IR Sod iter Gs த த 11 3 ர ச . 1 பூக்க N 3 1 =] Fie ப்‌ . பட கனடா? ட க! த ஆரம்‌ 01717௮ வத்து ரி ்‌ ட. 211. 















| முதற்‌ புத்தகம்‌ 85 
தில்‌ பாசிமணியையும்‌, புலி நகங்களையும்‌. ஆபரணமாகக்‌ கோத்து 
அணிந்திருப்பா ; கைகளில்‌ பச்சை கக போனகம்‌ | 

ரவி: விதியில்‌ வரும்‌ குறத்‌ 
திப்‌ பெண்களைப்போல்‌ இருப்‌ 
பாரகள்‌ எனத்‌ கதே தான்றுகிறது. ட்‌ SL 
நீலன்‌ தகப்பனார்‌ செய்யும்‌ ஓலி? மம இரவு 
தொழில்‌ என்ன ? ந்த தி 
பாட்டனார்‌ : அவருக்கு ஒரு இ; இம்‌ 
காய்கறித்‌ தோட்டம்‌ உண்டு, கல்‌ பி நடக 1 
மதக பவள து ததக | ந்தி | 
அதில்‌ உருளைக்‌ கிழங்கு, கோஸ்‌ பது அழு | 
இழை. கரரட்டு பீன்ஸ்‌ இவை ட. 5 
களைப்‌ பயிரிட்டுச்‌ சமவெளி ஊரா படம்‌ 44 தேயிலைத்‌ தோட்டம்‌ 
களுக்கு அனுப்பிப்‌ பணம்‌ சம்பாதிக்கிறரோ. 
ரவி: நீலன்‌ தாய்‌ என்ன வேலை செய்வாள்‌ 8 
பாட்டனார்‌: நீலன்‌ தாயாரா இரு தேயிலைத்‌ கோட்டத்தில்‌ 
வேலை செய்கிறாள்‌. அவள்‌ தன்‌ முதுகில்‌ ஒரு பெரிய பிரம்புக கூடை 
யைக்‌. கட்டிக்கொண்டு இரண்டு ஜா டட தேயிலைத்‌ தளிரைக்‌ 
rd காய்து, கூடைக்‌ 
===> குள்‌ மேபேரடுவ ப ன 
191. | ர்‌ பிற ன்‌ தெ i; ழி மச 
ர 11: யய ஸலக்குஇத்தேயிலைை 
| hil எடுத்துக்‌. கொண்ட 
போவாள. அங்கே 
4 HELE தோட்டக்காரர்‌ 
= TE 2 னவை... இதை உலர்த்திச்‌. 
படம்‌ 45. சிறிது சூடாக்கிப்‌ 


ட்டது பெட்டிகளில்‌ அடைத்து வெளி ஊர்களுக்கு அனுப்புவார்‌. 
ரவி : படகாகள்‌ நாகரிகம்‌ உள்ளவாகளார 8 பல 
பாட்டனார்‌: அல்லா ; அவாகள்‌ நாகரிகம்‌ குறைநதவாகள்‌.. தினந்‌ 
தோறும்‌ நீராடமாட்டார்கள்‌. சுத்தமான உடையை அணிய மாட்டார்‌ 
கள்‌. தலையில்‌ முண்டாசைச்‌ கட்டிக்கொண்டு கழுத்தில்‌ பாசிமணிகளை.. 
- அணிந்து ஆடிக்கொண்டும்‌, பாடிக்கொண்டும்‌ திரிவர்‌. இருளன்‌, 1 
| பன்‌, மாரியம்மன்‌ போன்ற தேவதைகளை அவர்கள்‌ வணங்குவார்கள்‌... 
இட்ட ரவி: ரீலனுக்குப்‌. அடிப்பு உண்டா? அவன i து 
ட என்ன”... ரி 
ர அனு பாட்டனார்‌ : சலன்‌ படிப்பதற்கு ஒரு. று. பன்னிக்க டவ 
கிறது, படகர்களில்‌ பலர்‌ இப்பொழுது படிக்க ஆரம்பித்‌ இருக்கிறார்‌. 
கன்‌. நல்ல வீடுகளைக்‌. கட்டிக்கொண்டும்‌ நல்வாழ்வும்‌ வாமிறாகள்‌ 
- :தீலனின்‌. உணவு களி, ல வ, காய்கறிகள்‌, பழங்கள்‌ . 
டம ண ளாக தர்‌ ர ரத ம்‌ பா க ப வம்‌ பட 


ப 0 பல்வா 
i Artie பனி 
ச கிம்‌ யந்த 


பக 1 ப ச்‌ bs டட 444 PN ௧ அ! 3 தக்‌ 
7 அகராதி து ௪ ப இரவ. x ட்டு ri | 2௮ மசி 1. 
அட்டு அளிப்பவர்‌ ET அக்கா பட்டக்‌ ஆச . Nad Ph உட்க >. TIN 
AL NR A 
ட்‌ ரபி பவன A யலில்‌ 2 ரகவ சப்பப்‌ பமம்வி 2 2 பிட்டு பப 





ர்‌ பூபரி தூல 


கேள்விகள்‌ 

நீலகரி மலை எங்குளளது 2 
கோடையில்‌ அங்கே செல்வது எதற்கு ? 
உதகமண்டலம்‌ எங்குள்ளது P 
நீலதிரி மலைச்சரிவில்‌ என்னென்ன பயிராகின்றன ? 
படகர்‌ என்னென்ன காய்கறிகளைப்‌ பயிர்‌ செய்கிறார்கள்‌ ? 
பூர்த்தி செய்க : 

(3) நீலகிரியின்‌ கோடை வாசஸ்‌ தலம்‌---- . 

௫) படகர்களின்‌ முக்ய தொழில்‌ 4 

(6) நீலன்‌ குளிர்காலத்தில்‌------- அடையை ௮ணிவான. 

(ப) நீலகிரியில்‌ முக்கியமான மரம்‌. 


(6) படகர்கள்‌---- மலையில்‌ வ௫க்கருர்கள்‌. 


2 எக சே உர்‌ 








21. பர்மியச்‌ சிறுவன்‌--1 


பாட்டனார்‌ : ரவி, நம்‌ இந்தியாவிற்குக்‌ கிழக்கே பர்மா என 
னும்‌ ஒரு நாடு இருக்கிறது. இது ஒரு மலை நாடு. அங்குப்‌ பல பள்ளத்‌ 
காக்குகளும்‌, நதி கரங்களும்‌ உண்டு. 


ரவி : பர்மாவின்‌ சீதோஷ்ண நிலை எப்படி இருக்கும்‌ ? 


ட்‌ பாட்டனார்‌ : நமது நாட்டைப்‌ போலவே இங்கும்‌ வெப்பம்‌ 
இகம்‌. பருவ காலங்களில்‌ மட்டும்‌ கனத்த மழை பெய்யும்‌, 


ரவி! மழை அதிகம்‌ பொழிவதால்‌ காடுகள்‌ உண்டா 2 


பாட்டனார்‌ : ஆம்‌, அடர்ந்த உஷ்ணக்காடுகள்‌ பல இருக்கின்‌ 
றன. இக்காடுகளில்‌ உறுதியான பலவகை மரங்கள்‌ வளர்கின்றன. 
அவவகை மரங்களுள்‌ தேக்கு சிறந்தது. அது மிகவும்‌ உயரமாக வள 
ரும்‌; வெகு உறுதியானது, கட்டடங்கள்‌, இரயில்‌ வண்டிகள்‌, கப்பல்‌ 
கள்‌, வீட்டுச்‌ சாமான்கள்‌ செய்ய உதவும்‌, 


ரவி : இங்கு விளைச்சல்‌ நிலங்கள்‌.இல்லையா 2 
பாட்டனார்‌ : அதிகமாய்‌ உள்ளன. பர்மா நாட்டில்‌ நெல்‌ ஏரா 
மாகப்‌ பயிராகிறது. ஐராவதி என்ற ஒரு பெரிய நதி இந்நாட்டின்‌ 
மத்தியில்‌ பாய்கிறது. அதன்‌ டெல்ட்டாப்‌ பிரதேசத்தில்‌ நெல்‌ வயல்கள்‌ 
மிகவும்‌ அதிகம்‌, பாமா என்ற நண்பர்‌ உன்‌ மாமாவை அடிக்கடி 
தேடிக்‌ கொண்டு வருகிறாரே. அவர்‌ எந்த ஊர்‌ தெரியுமா 2. 


ரவி: ஓ! தெரியுமே! அவர்‌ சொந்த ஊர்‌ ரங்கூன்‌. 


._ பாட்டனார்‌ : அந்த. ரங்கூனதான. பர்மாவின்‌ தலை நகரம்‌; 
அதன சிறந்த துறைமுகமும்‌, அதுதான்‌. அது ஐராவதி நதியின்‌ முகத்‌ 


முதற்‌ புத்தகம்‌ I | 2. 


துவாரத்தில்‌ உள்ள பெரிய பட்டணம்‌. இங்கே பல கப்பல்கள்‌ வந்து ்‌ 
கங்கிப்போகும்‌. நமது நாட்டுக்கு | 
வரும்‌ மண்‌ எண்ணெய்‌ ரங்கூன்‌ 
துை றமுகத்தில்‌ தான்‌ ஏற்றுமதி 
யாகும்‌. | 

ரவி: மண எண்ணெய்‌ எப்‌ 
படிக கிடைக்கிறது ? 


பயிய்டும 


ய்‌ ்‌ | 
த 1 


பி 


படற ர 


பாட்டனார்‌ : பர்மாவில்‌ ஜரா ந 
வதி நதி தீரத்தில்‌ பூமிக்கடியில்‌ 
எண்ணெய்‌ ஊற்றுகள்‌ உள்ளன. பக்த 
குழாய்கள்‌ மூலம்‌ இந்த ர எணண மண்ணெண்ணெய்க்‌ கிணறுகள்‌ 
எடுக்கிறார்கள்‌. இது வெளியே வரும்போது குமம்புபோல்‌ இருக்கும்‌. 
இதைச்‌ . சுத்தம்‌ செய்து பெட்ரோல்‌, கிரோரின்‌ எண்ணெய்கள்‌ 
தயார்‌ செய்வார்கள்‌. 


NN 
பய 





ரவி: பாமா நாட்டு மக்கள்‌ எப்படி இருப்பர்‌ 2 
பாட்டனார்‌ : பாமாவில்‌ உள்ள மக்கள்‌ பர்மியர்‌ எனப்படுவர்‌. 
அவர்கள்‌ புத்த மதத்தைச்‌ சேர்ந்தவர்கள்‌. பர்மிய நாட்டுச்‌ சிறுவன்‌ | 
வாழ்க்கையைப்‌ பற்றி காலா தெரிந்து கொள்ளலாம்‌. i 
.... 72, பர்மியச்‌ சிஅுவன்‌-_2 
பாட்டனார்‌ : ஷின்சுங்‌ என்னும்‌ சிறுவன்‌ பர்மா நாட்டில்‌ வாட 
கிறான்‌. இவன்‌ வசிக்கும்‌ வீடு விநோதமானது, தரையில்‌ நீண்ட தேகி 


குக்‌ கம்பங்களை நாட்டி, உயரத்தில்‌ பரண்‌ அமைத்து, அதன்‌ 
மேல்‌ மூங்கிலால்‌ வீடு கடடப்படடிருக்கும்‌. இது பரண்வீடு எனப்‌ 


» 


ப கக ள்‌ ௪9 கோபத்‌ ட 
2 ததாக 2 படத்‌ 
்‌ NIL ம்‌. 26 2 





படம்‌ 47. பர்மியரின்‌ பரண்‌ வீடு படம்‌ 48. பர்மியர்கள்‌- அவர்களின்‌ உடை 


படும்‌. பரண்மேல்‌ ஏற ஓர்‌ ஏணி இருக்கும்‌. இரவில்‌ துஷ்ட... மிருகங்‌ 
களால்‌ அபாயம்‌ நேரிடாதபடி பரண்‌ வீடுகள்‌ கட்டப்பட்டுள்ளன. 
வீடுகளைச்‌ சுற்றிலும்‌ தென்ன மரங்கள்‌ வளர்ந்திருக்கும்‌. 2 


௧ 6 ட்ட ஸ்‌ 

ட . . . ்‌ 25, oF : ச ்‌ . ர்‌, உ. தீக்பு 
5 கட்‌ 3p ட ந மது - ல ல்‌ ஏ - A. 4 5 

at ¢ ப! க டி! அவ்ள்‌ இட்டப்‌ எரி பியட்‌ பட்‌ கி திபத ரட்‌ உத கட்ச டக்க as சட்டம்‌ Le VT ட ETT SE 


1 கவல 


4 
2. 
2 . 
ளு 


ச்‌ 


ரவி: ஷின்சுங்னெ்‌ உடை எப்படி இருக்கும்‌ ? 





















0 பாட்டனார்‌: பர்மியருக்குப்‌ பகட்டான உடையில்‌ மோகம்‌ 
அதிகம்‌. ஷின்சுங்‌ ஒரு நீண்ட பட்டு அங்கியை அணிந்து கொண்டு 
ல்‌ இடுப்பில்‌. ஒரு லுங்கியை கட்டிக்கொண்டிருப்பான்‌. இவன்‌ தகப்பனார்‌ 


இம்மாதிர்யே உடை தரித்திருப்‌ 
ஓரல்‌ பார ; தலையில்‌ ஒரு பட்டுக்‌ கை 
(es ஸல்‌ Se குட்டையைக்‌ கட்டிக்‌ கொண்‌ 
ல்‌ tn இருப்பார்‌... இவன்‌. தாயார்‌ நம்‌ 
2 உரி நாட்டுப்‌ பெண்களைப்போல்‌ சேலை 
கடடுவதில்லை. இடுப்பில்‌ . அழகு 
வாய்ந்த பலவீர்ணங்களையுடைய 
ஒரு பட்டாடையும்‌ மேலே ஒரு 
சட்டையையும்‌ அணிந்து . கொண்‌ 
டிருப்பாள்‌. கூந்தலைவாரி உயர்ந்த 
படம்‌ 49. பர்மாவில்‌ யானைகள்‌ மரங்களை கொண்டை போட்டுக்‌ கொள்‌ 
எடுத்துச்‌ செல்லும்‌ காட்சிகள்‌ வாள. இவர்கள்‌ காலில்‌ செருப்‌ 
பில்லாமல்‌ நடககவேமாட்டார்கள்‌. 

ரவி : ஷின்சுங்கின்‌ தகப்பனாரின்‌ தொழில்‌ என்ன 2 ன்‌ 
பாட்டனா : வின்சுங்கின்‌ 
கப்பனா ஒரு பெரிய தேக்கு வியா 
ஈரி. தேக்கு மரக்காட்டில்‌ DTD 
[க்‌ கணக்கான ஆட்களை வைத்து 
ரங்கனை . வெட்டி வீழததுவார்‌. 
(ஒரு பகுதியை அருகிலுள்ள வாள்‌ 
்‌. சாலைக்குப்‌ பலகைகளாக அறுக்க 
= அனுப்புவார்‌. மற்றொரு பகுதியை 
i  மரத்திம்மைகளை ஒன்று சேர்த்துப்‌ 
த்துக்‌ கட்டி ஐராவதி நதியில்‌ 
மிதக்க விட்டு, ரங்கூன்‌ துறை.முகத்‌ 
அக்கு அனுப்புவார்‌. அங்கிருந்து 
வ கப்பல்களில்‌ ஏற்றப்பட்டு, 
அயல்‌ ' நாடுகளுக்குச்‌ செல்லும்‌. 
வெட்டிய கேக்கு மரங்களை இழுது 
துச்‌ சென்று ஒருபுறம்‌ அடுக்க 





ரு 
ன்‌ 
3 


அ 


உ. E 


> 


ப்ப அம்‌ 





ட ட்ட்ஸ்க 





ப்பனார்‌ தேககு வியாபாரத்தினால்‌ 
தஇிகலாபம்‌ அடைகிறார்‌. 


பரமு 





படல ல்‌. . 1 (ஆஸ ்‌ படம்‌ 50. பர்மியரின்‌- பகோடா. 
௨ ப 1 Sif 26 Af 


பர்மியரின்‌: மதம்‌ என்ன ? ins ஆ. லய ங்‌ கள்‌ 


கு ல்‌ 3 . 

ப ப ல ந அப தது * நீ > 
= வ + 1 EF உந்து ட ஆ கத ட தன்‌ t 
ie சர்ப்ப வூ. Fare i க கஷ்ட 3 


i AA ்‌ 
ட்ட ல பந்தி ந்னு ல்‌? ்‌ 2204 ்‌ Es ்‌ ஸ்ட ¥ 
i ழ்‌ ப அ a ல ச ்‌ ்‌ ர 6 ல 


்‌ ண்ட்‌ ° ~ ட ட ந்‌ ட wl ng ப ட 
ai அல்ப 122 அதனி EES I 2௮ ட்‌ க்க: 2H கட்‌”, <i 


முதற்‌ புத்தகம்‌ 89 


_ பாட்டனார்‌: அவர்களின்‌ மதம்‌ பெளத்தம்‌. இதற்கு மூல புரு 
தொ நமது நாட்டில அவதரித்த புத்தர்‌ பிரான்‌. புத்தர்‌. பிரானிடம்‌ 
அவாகளுககுப்‌ பக்தி உண்டு. அவரே தெய்வம்‌. அவருக்குப்‌ பல இடங்‌ 
களில்‌ பெரிய, பெரிய ஆலயங்களைக்கட்டியிருக்கிறார்கள்‌. இந்த ஆல 
யங்கள்‌ நமது நாடடுக கோயில்கள்போல்‌ இரா. கோயில்களில்‌ கோபுரங்‌ 
அள அடுக்கு அடுக்காக இருக்கும்‌. கோயில்களின்‌ நடுவில்‌ புத்தரின்‌ 
பெரிய சிலைகள்‌ அமைக்கப்‌ பெற்றிருக்கும்‌. பெளத்த சநநியாசிகள்‌ 
மாற்றுக கணக்கில்‌ இக்கோயில்களில்‌ தொழு துகொண்டு இருப்பார்கள்‌. 
இக்‌ கோயில்களுக்கு * பகோடா ' என்று பெயரா. ஷின்சுங்‌ தன்‌ தாய்‌ 
தநதையருடன்‌ அடிக்கடி கோயிலுக்குச்‌ சென்று, புத்தபிரான வணங் 
கித்‌ திரும்புவான்‌. 


கேள்விகள்‌ 


பர்மாவில்‌ ஏன்‌ காடுகள்‌ அதிகம்‌ 7 
காட்டு மாங்களில்‌ முக்யமொனஅ௫ எது 7 
பர்மியர்‌ வீடுகள்‌ எவ்வாறு கட்டப்பட்டிருக்கும்‌ ? அதற்குக்‌ காரணம்‌ என்ன ? 
பர்மாவில்‌ நெல்‌ எங்கே விளைகிறது ? 
பர்மாவில்‌ யானைகள்‌ எவ்வாறு பயன்படுன்றன ? 
பர்மியரின்‌ உடையிலிருந்து நீ அறிவது என்ன ? 
பர்‌ மியர்‌ கோயில்களுக்கு என்ன பெயர்‌ ? 
பூர்த்தி செய்‌ : 
(௨) பர்மாவின்‌ காகெளில்‌ முக்கிய மரசவகை-—- 
(b) பாமாவின்‌ முக்கிய ஈதி 
(௦) பர்மாவின்‌ சிறந்த அறைமுகம்‌-——- 
(0) ஜராவதி ஈதி இரத்தில்‌ எடுக்கப்படுகிறது. 


ஒல 





23. ஒரு ரூபாய்‌ 


ட... பாட்டனார்‌; ரவி, இன்று நரன்‌ உனக்குக்‌ கத சொல்லப்‌ 
போவதில்லை. . நூன்‌ தினந்தோறும்‌ உபயோகித்து வரும்‌ நாணயங 
களைப்‌ பற்றிச்‌ சொல்ல விரும்புகிறேன்‌. 

ரவி: சரி, தாத்தா, 

பாட்டனார்‌ : நாம்‌ கடையில சாமான்கள்‌ வாங்க- வேண்டு 
மானால்‌ நம்மிடம்‌ பணம்‌ வேண்டுமல்லவா ? பணம்‌ என்று பொது 
வாகக்‌ குறிப்பது நம்‌ நாட்டில்‌ வழங்கும்‌ நாணயங்களையே ஆகும்‌. 

ரவி: நாணயங்கள்‌ எந்தெந்த உலோகங்களால்‌ செய்யப்படு 
கின்றன ? 

பாட்டனார்‌: மதிப்புக்குத்‌ துககபடி நாணயங்கள்‌ பொன, 
வெள்ளி, நிக்கல்‌, செம்பு இவைகளால்‌ செய்யப்படும்‌. பொன்‌ நாணயம்‌ 
நம்து நாட்டில்‌ இல்லை. ஆங்கிலேய நாட்டில்‌ வழங்கும்‌ சவரன்‌ ஒரு 
பொன்‌ நாணயம்‌. இது நமது நாட்டிற்கு வருகிறது. அதைப்‌ “பவுன்‌” 


PERETTI? A aie ்‌ வாக ஸர TER 2 
ட 40 - பூமி நூல்‌ 
என்றும்‌ சொல்வார்கள்‌. இது பெரும்பாலும்‌ நகைகள்‌. செய்ய உப 
யோகப்படுகிறது. நமது நாட்டில்‌ உயர்ந்த மதிப்புள்ள நாணயம்‌ 
என்ன கெரிரிமா ? I 
ரவி: ஓ! தெரியுமே. அதுதான்‌ ரூபாய்‌. 
பாட்டனார்‌: இது முன்னர்‌ வெள்ளியால்‌ செய்யப்பட்டது. 
அரை ரூபாய்‌, கால்‌ ரூபாய்‌, அரைக்கால்‌ ரூபாய்‌ இவைகளும்‌ அவ்வாறே 





படம்‌ 01. இந்திய நரணயங்கள்‌ 


செய்யப்பட்டு வந்தன. உயர்ந்த உலோகத்தால்‌ செய்த நாணயங்களைப்‌ 
பலா . உருக்கிவிடுகின்‌ றனர்‌. ஆகையால்‌ இப்பொழுது .நரணயங்கள்‌ 
எல்லாம்‌ நிக்கல்‌ என்னும்‌ கலப்பு உலோகத்தால்‌ செய்யப்படுகனெறன. 
நமது நாட்டில்‌ வழங்கும்‌ நாணயங்களையும்‌ அவைகளின்‌ மதிப்பையும்‌ 
நீ தெரிந்துகொள்ள வேண்டும்‌. இதோ இந்தப்‌ படத்திலுள்ள. நாண 
யங்களைப்‌ பார்த்துச்‌ சொல்‌ பார்ப்போம்‌. | 

i ரவி: ஒரு ரூபாய்‌, அரை ரூபாய்‌, கால்‌ ரூபாய்‌, இரண்டணா, ஓர்‌ 
த அண்‌, அரையணா, கால்‌ அணா, தம்படி. 


பது பாட்டனார்‌ ்‌ இவைகள்தான்‌ நமது நாட்டில்‌ வழங்கும்‌ நாண 
யம என்பதைத தெரிந்துகொள்‌. நாணயங்களின்‌ இரு பக்கங்களிலும்‌ 
என்னெனன அச்சிடப்‌ பட்டிருக்கன்‌ றன என்பதையும்‌ தெரிந்து 
“கொள்‌, 


ரவி: இந்த நாணயங்களை யார்‌ செய்கிறார்கள்‌ ? 


. பாட்டனார்‌: சரியான எடையிலும்‌ அளவிலும்‌ ரட்‌ கார்‌. 
செய்து வெளியிடுகிறார்கள்‌. மற்றவர்‌ இவைகளைச்‌ க கெட்ப ண ப 
| செய்தால்‌ அரசாங்கம்‌ அவா களைக்‌ கண்டுபிடி த்‌ துத்‌ தண்டனை விதிக்கும்‌. 
ரவி: நாணயங்களைப்‌ போலவே நேர. 
ப்ட்‌ கனவே ! ல ல்‌ உபயோகப்‌ 
... பாட்டனார்‌: ஆம்‌. ஒரு ரூபாய்‌, இரண்டு ரூபாய்‌, ந்து ரூபாய்‌ 
பததுநே பாய, தூறு ரூபாய எனற மதிப்புகளுக்கு வட்ட... 
நீ இவைகளில்‌ என்னென்ன நோட்டுகளைப்‌ பார்‌.தஇருக்கிறாய்‌ அல்‌ 


ர தலும்‌ ரவி: நான நூறு ரூபாய்‌ நோட்டை மட்டும்‌ பார்த்ததில்லை. 
..... யாட்டனார்‌: காளை காண்பிக்கிறேன்‌... டல அவது 


“(37 நதர க ட 





௫ 4 ச 
ச்‌ AT த v = 11 
ஷூ 4 கட்ட டக்க ்‌ ்‌ - நன்‌ தி ப (ரர்‌, ந 4 i ல. ன்‌ ம்‌ ட்‌ வத ச - ட ட வரி. 3 ‘Efe A 
ளர்‌ விம்‌. எட்டப்ப es நர ட கட ௮ வக்கு ார்‌ டா இஃ ட்ட மடக கலந்த கள்‌ ஸ்ட்‌ ட்‌ 5 கணட AIS அரிச சப்த வரிப்‌ NEN 7 WL 2 லகி க்‌ 
| ட்‌ ரர்‌ [1] மமம்‌: Nd Fr A iad மே aT AL ITE ob 1x த்‌ ய etd பட பாட்ட Do] AN A அவலது 


கணா ரு TFG த 
மூதல்‌ புத்தகம்‌ த்‌ 


“கேள்விகள்‌ 
ஈம்‌ காட்டில்‌ வழங்கும்‌ காணஙங்கள்‌ எவை 2 
செம்பினால்‌ செய்யப்பட்ட நாணயங்கள்‌ எவை 9? 
சவரன்‌ எதனால்‌ செய்யப்படும்‌ ? அத எங்கும்‌ வழங்கும்‌ காணயம்‌ ? 
கோட்டுகளில்‌ என்‌ னென்ன மதிப்பு உடையவை ? 
நாணயங்களை யார்‌ அ௮ச்கிடுகிளுர்கள்‌ ? 


நாம்‌ ஏன்‌ அவற்றை அச்சிடக்கூடாது ? 


a A ப்ர 


24. மோட்டார்‌ பஹ 


பாட்டனா: ரவி, ஓர்‌ ஊரிலிருந்து மற்றோர்‌ ஊருக்குப்போக 
முற்காலத்தில்‌ ஜனங்கள்‌ மாட்டு வண்டிகளை உபயோகித்தனர்‌. பெரும்‌ 
பாலும்‌ நடந்தும்‌ பிரயாணம்‌ செய்தனர்‌. வெகுதொலைவில்‌ உளள 
ஊர்களுக்குச்‌ செல்ல வெகு நாட்கள்‌ பிடித்தன. . இந்தக்‌ காலத்திலோ 
இரயில்‌ வண்டி, மோட்டார்‌, சைசக்கிள்‌ இவைகளைக்‌ கொண்டு 
பிரயாணம்‌ சக்கெத்திலும்‌, எளிதிலும்‌ 
நடைபெறுகிறது. நாட்டுப்‌ புறங்களில்‌ 
கூட மோட்டார்‌ பஸ்‌ மூலம்‌ பிரயாணம்‌ 
மிகவும்‌ சாதாரணமாகி விட்டது. நலல 
சாலைகள்‌ உள்ள இடங்களில்‌ மோட்டார்‌ ஏ 
பஸ்‌ மூலம்‌ பிரயாணம்‌ செய்வது எளிதாகி 
விட்டது. 
ரவி: பஸ்‌ எங்கிருந்து நம்‌ நாட்டிற்கு வருகிறது? நமது 
நாட்டில்‌ செய்கிராகளா £ ல்‌] 
பாட்டனார்‌: இல்லை. அமெரிக்காவிலிருந்தும்‌, இங்கிலாந்தி 
லிருந்தும்‌ ஏராளமான பஸ்கள்‌ நமது நாட்டுக்கு வருகின்றன. சில 
பஸ்கள்‌ பெரியவை ; அவைகளில்‌ சுமார்‌ 30-பேர்‌ வரையில்‌ பிரயாணம்‌ 
செய்யலாம்‌. 
ரவி: மோட்டார்‌ எப்படி இடுகிறது, தாத்தா? 
, பாட்டனார்‌: மோட்டார்‌ பஸ்‌ ஓடுவதற்கு பெட்ரோல்‌ என்னும்‌ 
எண்ணெய்‌ அவசியம்‌. பெட்ரோல்‌ எண்ணெயும்‌ .நம்‌ நாட்டிற்கு 
வெளிநாடுகளில்‌ இருந்துதான்‌ வருகிறது. பாமாவிலிருநது பெரும்‌ 
பாலும்‌ வருகிறது. ட, 
ரவி; பஸ்‌ ஓட்டுகிறவர்‌ யார்‌? டிக்கட்‌ கொடுப்பவர்‌ யார்‌? 
பாட்டனார்‌; பஸ்‌ ஓட்டுபவர்‌ டிரைவர்‌. படிக்கட்டு கொடுப்பவர்‌ . 
- கண்டெக்டர்‌. பஸ்‌ நிற்கவும்‌ புறப்படவும்‌ உத்தரவு கொடுப்பவரும்‌ . 
'தண்டெகடரே. | 22 ௧ அதத 
ப்‌ ரவி: சாமானகளை ஏற்றிச்செல்லும்‌ மோட்டாருக்கு என்‌ ன. 
பெயர்‌? a த்‌ ரம்‌ உ 





படம்‌ 02. மோட்டார்‌ பஸ்‌ 


௮ 


1 7 7௯ 
ச ண்டி, அன்‌ பட்ட எதல் பு அத்‌ ள்‌ கு ட்‌ ஆ. 1 142) ப . > ட கக்‌ 22 1 ir . PET 
ப, மாடு தத்‌ கப: சந (ஆல உக்ர அத கர 11 அ ப. 4 rs 52 இக்க டன டம்‌ சன்‌ இர.ப கல்‌ ட இத போட்டு. 13 பி கதி ம்‌ » வள்‌ அதத்‌ nd 
+ ௮ டிகள்‌ சர்‌. oo பரி rat ர ௬ ண்‌ அவ கத க்‌ ந்தாள்‌ ஆ ௮ ட. உட ரின்‌ y சு டச்‌ ப அதா டா கை 2௮0 "Pa வ்கி க 52 விடி 1 
தியி, மெத்தில்‌ மதில்‌ [ஸ்‌ ண aN AR யவில் ப 2. ASD SRA அழ 1 ய அல்‌ S/N பது EI a உ திட்ட AD 





42 பூமி நூல்‌ 


பாட்ட: அதற்கு லாரி என்று பெயா. 
ரலி: பஸ்‌, லாரி இவைகள்‌ என்ன விலை£ 

பாட்டனார்‌: மோட்டார்‌ பஸ்‌, மோட்டார்‌ லாரி இவை: மிகவும்‌ 
விலையுள்ளவை. சாதாரணமாக ஒவ்வொன்றும்‌ பதினாயிரம்‌ ரூபாயககுக 
குறையாது. 

ரவி: பஸ்‌ பிராயணம்‌ எவ்விதத்தில்‌ அனுகூலமான து ₹ 

பாட்ட: மோட்டார்‌ பஸ்‌ மூலம்‌ பிரயாணம்‌ செய்வதால்‌ 
செலவு அதிகம்‌ ஆகாது. ஆதலால்‌ இது ஏழை மக்களுக்குப்‌ பெரிதும்‌ 
பயன்‌ படுகிறது. இரயிலைப்போல்‌ இதற்குத்‌ தனிப்பட்ட பாதை 
தேவையில்லை. பல இடங்களில்‌ நின்று போகும்‌. ரப்பா சககரம 
உடையதால்‌ வண்டி ஆட்டம்‌ இல்லாது போகும்‌ ; வேகமாகவும்‌ செல்‌ 
லும்‌. மோட்டார்‌ லாரி வசதி இக்காலத்தில்‌ சிறிய கிராமங்களுக்கும்‌ 
கிட( யுள்ளது. . இதனால்‌ நாட்டின்‌ வியாபாரம்‌ வளர்ந்து வருகிறது. 

ரவி: பஸ்‌ பிரயாணத்தில்‌ ஏதாவது பிரதிகூலம்‌ உண்டா 8 

பட்டா. உண்டு. செ வேளைகளில்‌ டயர்‌ வெடித்து மோட்‌ 
டர்‌ .இடீர்‌ என்று நின்றுவிடும்‌. இருசும்‌ உடைவ துண்டு. இஞ்சின்‌ 
கெட்டுப்போவது முண்டு. தவிர, டிரைவர்‌ அஜாக்கிரதையாக ஓட்டி 
இல்‌ பிரயாணிகளின்‌ உயிருககே அபாயம்‌ தேரிடும்‌.. ்‌ 
கேள்விகள்‌ 

மூற்காலத்தில்‌, பிராயாணம்‌ எவ்விதம்‌ ஈடைபெற்றது? 
ஒரு மோட்டார்‌ பஸ்ஷில்‌ சுமார்‌ எத்தனை பேர்‌ பிரயாணம்‌ செய்யலாம்‌ 7 
மோட்டார்‌ பஸ்‌ ஓடுவதற்கு எது அவகியம்‌ ? 
மாட்டார்‌ பஸ்‌ அதிகமாய்‌ எங்கே செய்யப்படுகிறது ? 


நீ. பஸ்மூலம்‌ பிரயாணம்‌ செய்திருக்கிறாயா ? ௮தன்‌ பாகங்களை விவரி: 


ட்டம்‌ கடத்‌ வறு 


டக 


25. பெட்சோல எண்ணெய்‌ 


பாட்டனார்‌: ரவி, பஸ்‌ ஓடுவதற்குப்‌ பெட்ரோல்‌ எண்ணெய்‌ 
அவசியம்‌ என்று ௮றிந துகொண்டேரம்‌. பெட்ரோல்‌ நம்‌ நாட்டில்‌ 
கிடைப்பது இல்லை என்றும்‌ உனக்குத்‌ தெரியும்‌. நேற்று நர்ம்‌ பஸ்ஸில்‌ 
மாம்ப்லம்‌ போகும்போது வழியில்‌ ஓர இடத்தில்‌ பஸ்ஸை நிறுத்தி, 
- எண்ணெய்‌ போட்டுக்கொண்டு போகவில்லையா 9 
ரவி: ஆம்‌, பெட்ரோல்‌ எப்படி உண்டாகிறது? 
பாட்ட. எள்ளு, கடலை, தேங்காய்‌ நெற்று இவைகளைச்‌ 
செக்கில்‌ போட்டு ஆட்டி எண்ணெய்‌ எடுக்கிறோம்‌. பெட்ரோல்‌ அப்‌ 
ப்பு. எடுகக்ப்படுவதில்லை. கிணற்றில்‌ நீர்‌ எடுப்பதுபோல்‌ இது பூமிக்‌ 
கழியில்‌ இருந்து எடுக்கப்படுகிறது. மண்‌ எண்ணெயிலிருந்து பெட்‌ 
சோலையும்‌, விளக்கு எரிக்கும்‌ * இரோசினையும்‌ ' பிரிக து ளடுக்கிஞுந்கள்‌ . 
கன்றாக வடிகட்டிச்‌ சுத்தம்‌ செய்யப்பட்ட எண்ணெய்தான்‌ பெட்ரோல்‌ 


ஆகும்‌. 





முதற்‌ புத்தகம்‌ 


ரவி: மண்‌ எண்ணெய்‌ பூமியிலிருந்து எப்படி. எடுக்கிறார்கள்‌ ? 
பாட்ட: மண - எண்ணெய்‌ அகப்படும்‌ இடத்தைக்‌ கண்‌ 
டறிந்த பின்னர்‌, அங்கு இரும்பினால்‌ ஆன .ஒரு பெரிய கோபுரம்‌ 
போன்ற. கூண்டை. . அமைப்பார்கள்‌. அதில்‌ பூமியைத்‌ அளைக்கும்‌ 
இயந்திர மொன்றை இணைப்பார்கள்‌. இது நீண்ட குழாயைப்‌ பூமிக்‌ 
-குள்‌ செலுத்திக்‌ கொண்டே செல்லும்‌. பூமிக்கடியில்‌ உள்ள எண்‌, 
மெய ஊற்றுவரை இக்குழாய்‌ சென்றதும்‌, குழாயின்‌ மூலம்‌ எண்‌ 
ணெய்‌ வெளியே வரும்‌. 
க ரவி: ப வெளிவரும்‌ எண்ணெயை என்ன ண்ட 2 
ட்‌ பாட்ட: பூமியிலிருந்து எடுக்கும்போது இது கூழ்‌ போன்று 
இருக்கும்‌. : இதைப்‌ பல தரம்‌ சுத்தம்‌ செய்து “கிரோசின்‌” எனும்‌ : 
எண்ணெய்‌ எடுப்பார்கள்‌. இன்னும்‌ அதிகமாகச்‌ சுத்தம்‌ செய்தால்‌ 
இது பெட்ரோலாக மாறும்‌. இதைப்‌ பெரிய பெரிய இரும்புத்‌ தொட்‌ 
டிகளில்‌ தேக்கி வைப்பார்கள்‌. காற்றில்‌ ஆவியாகி நப்‌ பாது 
"காக்கத்‌ தொட்டிகளை : முடிவைப்பரா 
கள்‌. குழாய்களின்‌ மூலம்‌. இந்த எண்‌ 
ணெயைத்‌ துறைமுகத்திற்கு அனுப்பு 
வார்கள்‌. அங்கு: இதற்கெனச்‌ செய்‌ 
யப்பட்ட கப்பல்களின்‌ மூலம்‌ வெளி 
நாட்டிற்கு அனுப்புவார்கள்‌. 
__ ரவி: ஏன்‌ இதை இரும்புத்‌ தொட 
டி.களில்‌ ரர சேகரித்து. வைக்‌ 


ப கிறார்கள்‌ 2 6 படம்‌ 58. பன. 6 


பாட்ட: இது எளிதில்‌ திப்‌ பப்பா ப்‌ ப 
பற்றிக்‌ “கொள்ளும்‌. ஆகையால்‌ பூமிக்கடியில்‌ பெரிய இரும்புத்‌ 
தொட்டிகளில்‌ இகைச்‌ சேகரித்து: வைப்பார்கள்‌. பின்பு இரும்புக்‌ 

குழாய்‌ மூலமாக வேண்டிய அளவு எடுத்துக கொள்வார்கள்‌. இவ்விதர்‌ 
- இடங்களுக்குத்தான்‌ பெட்ரோல்‌ பங்க்‌ என்று பெயர்‌. ன்‌ 
ரவி: ' நமது நாட்டில்‌ மண்‌ எண்ணெய்க்‌ ணெறுகள்‌ இல்லையா 2 

ட பாட்ட? ஒரு. சிறிய அளவு. எண்ணெய்தரன்‌ கிடைக்கிறது. 
“அமெரிக்கா, பர்மா, ரஷியா. போன்ற நாடுகளிலிருந்து நம்து காட is 
- குத்‌ தேவையான பெட்ரோல்‌ எண்ணெய்‌ வருகிறது. : க 
டட றல மோ பிட்ரா பெட்ரோலினால. ஓடுகிறது என்பதைத்‌ ரிக ்‌ 
கொண்டேன்‌. பெட்ரோல்‌ வேறு எதற்கு உபயோகப்படுகிறது ? த 
ப பாட்ட: ஆகாய விமானங்கள்‌,. பலவித இயச்திர்்கள்‌ இவை த்‌ 
களை ஓட்ட பெட்ரோல்‌ அவசியம்‌. ட ச்‌ ்‌ 

| கேள்விகள்‌ : ' 
He மண்‌ எண்ணெய்‌ என்றபெயர்‌ எதற்கு! ? எவ்வாறு ல்ல கக்‌ ட்‌ 


1. 
ர ப தம்‌ நாட்டிற்குப்‌ பெட்ரோல்‌. எந்நாடுகளிலிருந் அ. ப்ட்‌ த 
த்‌ லவ ்னில பெட்ரோல்‌ பங்க்‌? என்பது என்ன ? 
ச்‌ ஸ்‌ 4 


ப்ரைம்‌ பார்கும்‌ வத்ஸ அறிவ, Co 


rn 
POURED 
PAE} 










A 







= 


ர 


ப்பத்‌ 


பபயம 











2 


ஆட ச ்‌ + 4. ்‌ ்‌ . 7 4 ப்ப திகு. ப்‌ பது ண்‌ 8 ்‌ 
பு ட - வப்‌ பட்டப்பகல்‌ டவல நரி மல அ தட்டித்‌ அதம்‌ தத்‌ 
தப்‌ டம்‌ அக்‌: டசி ப்‌ a த மப ர்வ af . VY LT ௭201 கறட அணக தது 
பட்டிப்‌ ஞர்‌ ப்ச்‌ பக ம்‌ வட்‌ fe boa ப்பன்‌ விடச்‌ ES அவ்விய TNA An Rs Use os. 3 பர 





டிக்‌ க்‌ ட! 
ஆதித்‌ அட்‌ பல்‌ பட்டகம்‌ 
ன்‌ அட டார, க்ப்‌ iy 

ஆ 


TE 131 





்‌ ப அ ப மாது! ஐய டம்‌ எழி ட அரை எவ மத்தள வன்‌ நனக கதத, படைக்க கன, 
நா? சழத்த தக் உ நக்கக்‌ இபநப ல அது பய்‌ ted 02ல்‌ 22 


பத்து பது பர்‌ மதல்‌ 
26. பருத்தி 


| பாட்டனார்‌ : ரவி, மண்‌ எண்ணெய்‌, மோட்டா முதலியவைகள்‌ 
அயல்‌ நரடுகளிலிரு௩ து நமது நாட்டுக்கு வருகின்றன என்று தெரிந்து 
கொண்டாய்‌. அம்மாதிரியே நாமும்‌ நமது 
நாட்டுப்‌ பொருள்கள்‌ சிலவற்றை அயல்‌ கரடு 
களுக்கு அனுப்பி உதவுகிறோம்‌. நம்து நாட 
டில்‌ பல பொருள்கள்‌ அதிகமாக உண்டாகின்‌ 
றன. அவைகளில்‌ சிலவற்றை அயல்‌ நாடு 
களுக்கு ஏற்றுமதி செய்கிறோம்‌. 


ரவி.: . அவை எவை? 





பாட்டனா : அவைகளில்‌ முதன்மையா 
னது பருத்தி. : நம்‌ ஆடைகள்‌ பெரும்பாலும்‌ 
பருத்திநாலால்‌ செய்யப்படுகின்றன. நூல்‌ 
எப்படிக்‌ இடைக்கிறது தெரியுமா ? பருத்தியைக்‌ கொண்டு . தக்ளி 
யிலும்‌ இராட்டையிலும்‌ பள்ளிக்கூடங்களில்‌ நூல்‌ நூற்கிறார்கள்‌. 
உன்பள்ளியில்‌ டட - அல்‌ நாற்பதை நீ பார்த்திருக்கலாம்‌, 


படம்‌ 54. பருத்கிச்செடி-- 


காய்‌, பூ 





படம்‌ 58. தகளி 


ரவி: ஆம்‌, பருத்தி 
1 எங்கே விளைகிறது 2 
| பாட்டனார: பருத்தி 
என்பது ஒருவிதச்‌ செடியில்‌ 
விளைகிறது. பருத்திச்‌ செடி 
படம்‌ 56. இராட்டையில்‌ நூல்‌ நாற்பது நம்‌ நாட்டில்‌ பல இடங்க 
தர ளில்‌ பயிரானெ றது. உலகத்‌ 
இல்‌ ரு விளையும்‌ நாடுகளில்‌ இந்தியா 'இரண்டாவது ஆகும்‌. 


ரவி: பருத்தி விளைவுக்கு என்ன வசஇகள்‌ வேண்டும்‌ 2 











| பருத்தி விளையும்‌ மண்‌ கறுப்பாயும்‌ களிப்பாயும்‌ 

| அவ்வித மண்ணிற்குக்‌ கரிசல்மண்‌ என்று ட்ட. 
ரள வெப்பமும்‌ சுமாரான. ம்க்‌ அவசியம்‌, . க்‌ ப்ப 

Fi பு A புட INOS TE AL Tot Aa id RF A EK a தி 


க ஈரா கன Ta 
E ம்‌ ‘ ந a ஆ 


மூதற்‌ புத்தகம்‌ 45 


ரவி: பருத்திச்‌ செடியின்‌ கதையைச்‌ சொல்லுங்கள்‌ கேட்போம்‌. 

பாட்டனார்‌: பருத்திச்‌ செடி நன்றாக வளர்நததும்‌, பூத்துக்‌ 
காய்க்க ஆரம்பிக்கும்‌. காய்கள்‌ நுனி குவிந்து பம்பரம்‌ போன்று 
இருக்கும்‌. நன்றாக வெயில்‌ அடித்தால்‌ முற்றின காய்கள்‌ வெடிக்கும்‌. 
வெண்மையான பஞ்சு, வெடித்த காயினின்றும்‌ விரிந்து தொங்கும்‌. 
. இப்பொழுது ஒரு பருத்திக்‌ கொல்லையை பார்க்க மிகவும்‌ அழகாய்‌ 
இருக்கும்‌. | 

ரவி: பருத்தியைச்‌ சேமிக்கும்‌ விதம்‌ எப்படி? 

. பாட்டனார்‌: ஓரே காலத்‌ 
தில்‌ பல கூலி ஆட்கள்‌ பருத்‌ 
தித்‌ தோட்டத்தில்‌ கூடைகளு 
டன்‌ இறங்குவார்கள்‌. இவர்‌ 
கள்‌ பருத்தியைப்‌ பறித்துத்‌ 
தங்கள்‌ கூடைகளில்‌ சேகரிப்‌ 
பார்கள்‌. பின்னர்‌ அதை ஓர்‌ 
இடத்தில்‌ கொட்டிக்‌ குவிப்‌ 
பார்கள்‌. பிறகு சாக்குகளில்‌ 
கட்டி, வண்டிகளில்‌ ஏற்றிப்‌ (4% பத தது 
பருத்தி ஆலைகளுக்கு அனுப்பு க்‌ 
வார்கள்‌. 

ரவி: பருத்தி ஆலையில்‌ 
. இப்பருதி தியை என்ன செய்வார்கள்‌ £ 


ர்‌ I 


ர 





பாட்டனார்‌: அந்த ஆலைகளில்‌ பருத்‌ தியிலிருந து கொட்டையைப்‌. 
படட பிரித்தெடுப்பார்கள்‌. பின்னா 


தனைய 









பஞ்சை. நன்றாக அழுத்திச்‌ சிப்பங்க 
ளாகக்‌ கட்டுவார்கள்‌. ஒரு. பகுதியை 
வெளிநாடுகளுக்கு ஏற்றுமதி செய்‌ 
வார்கள்‌. மற்றொரு பகுதியை நமது 


அனுப்புவார்கள்‌. நூற்கும்‌. ஆலைக 


ரீ ம "ளில்‌ பஞ்சைச்‌ சுத்தப்படுத்தி நீண்ட 
சுருள்களாகச்‌ . செய்து பினனர்‌ 


கத்ர்‌ [நூலாக நூற்பார்கள்‌. நூலைக்‌ 
படல்‌ 56. பருத்தி ஆலைகள்‌ "கொண்டு துணி நெய்வார்கள்‌. நெசவு 


அலைகள்‌ நம்‌ நாட்டில்‌ சென்னை, மதுரை, திருநெல்வேலி, கோயம்‌ _ 
புத்தூர்‌, பம்பாய்‌, ஆமதாபாத்‌, ஆக்ரா முதலிய இடங்களில்‌ அதிகம்‌. 
ரவி: நமது நாட்டுப்‌ பருத்தி எந்தெந்த இடங்களுக்கு அனுப்பப்‌ 


_ படுகிறது? 





நாட்டி லுள்ள நூற்கும்‌ ஆலைகளுக்கு 


பசல்‌ 


i, அணை a 4 
தில. 
Te x 
> J அள்‌ ந 
2. இரங்‌ - (| 
டசி 
"ஆ. நதிதுந்தித்‌ 


இ 


படம்‌ 57. பருத்தித்‌ தோட்டம்‌ பருத்தி சேகரித்தல்‌... 


அச்சிட 


ட்டர்‌. அ ட்‌ 


ல 19% ட்‌ 2 
அ சட ப வகைய 2 தனை 


௩ 
1 









i ... - கேள்விகள்‌ 





க னா மகட்‌ ப RT ஈ) a 
ஸ்ட்‌ அறு! வத்‌ ற இக்க சல்மான்‌ ௩ i ட இஃ. 
ட எ. அ ௯ ம்‌ ந்த்‌ ஞ்‌ ம்‌ 
ச்‌ 4 10 சரத்‌ .. ச தடு 4 
்‌ ட தத்த 
2 9 4:9 5112 23 
2 Ses 


1. பருத்தி விளைவிற்கு ஏற்ற நிலம்‌ எது £ கடப்ப 
2 பருத்தி விளைவதற்கு வெப்பமும்‌, மழையும்‌ எப்படி இருக்கவேண்டும்‌ ig : ்‌ 
5... பருத்தியைப்‌ பறித்துப்‌ பின்‌ என்ன செய்வார்கள்‌ p 2 
4. நம்‌ நாட்டில்‌ எங்கெங்கே பருத்தி அலைகள்‌ உளளன P ள்‌ 
ட்‌ | 0. ஈம்‌ நாட்டிலிருந்து பருத்தி எங்கெங்கே அனுபபப்படுனெறன 7 ய 
ந: 6. பஞ்சால்கள உள்ள இடங்கள்‌ ஐந்து சொல்‌ ? 


21. தென்னை நாரினால்‌ ஆகும்‌ பொருள்கள்‌ 


பாட்டனார்‌: ரவி, ஈம்‌ நாட்டில்‌ ஏராளமான தென்னந்‌ தோப்பு 
கள்‌, உண்டு. மேல்‌ கரை நாடுகள்‌ என்று சொல்லப்படும்‌ திருவாங்கூர்‌, 
கொச்சி, மலையாள நாடுகளில்‌ இலக்க்கணக்கான தென்னை மரங்கள்‌. 
உள்ளன. | 


தி னி 


ரா ஸுரா ந ஏரா 
(பபப பதும்‌ தத்தும்‌ திட்டு 
ரல மை 
ச 


அண்ட 
சிரு 
ரத்‌. 
ர்க்‌, 


ம்‌ ல்‌ = ட 


ரவி: தென்னையின்‌ உபயோகங்கள்‌ யாவை 2 


பாட்ட : தென்னை மரம்‌ பலவிதங்களில்‌ உபயோகப்படுகிறது. 
[ முற்றின தேங்காய்களை உடைத்து வெயிலில்‌ உலர்த்துவார்கள்‌. இவை, 
கள்‌ கொப்பரை எனப்படும்‌. கொப்பரையைச்‌ செக்கில்‌ இட்டு ஆட்டித்‌ 
தேங்காய்‌ எண்ணெய்‌ எடுக்கிறார்கள்‌. தேங்காய்‌ எண்ணெய்‌ தினபண 
உ டங்கள்‌, சோப்பு, தைலங்கள்‌ செய்ய உதவும்‌, தேங்காயின்‌ மேல்‌. 
“உள்ள கனத்த மட்டையைப்‌ பிரித்தெடுத்து நீரில்‌ ஊறவைத்துக்‌ கொட்‌ 
டாப்புளியால்‌ அடித்து, நசுக்கி, நார்‌ 

ந எடுப்பார்கள்‌. இந்த நாரைக்‌ கழுவிச்‌ 
சதகம்‌ செய்து பலவிதப்‌ பொருள்கள்‌ 

செய்கிறார்கள்‌. பெரிய சக்கரங்கள்‌ - 
மூலம்‌ இவற்றை முறுக்கிக்‌ கயிறுகள்‌ 
அ ப்‌ செய்வார்கள்‌. இவை மிகவும்‌ உறுதி. 
ES படம்‌ 59. வடம்‌, பாய்‌, பிரஷ்‌, விரிப்பு யானவை , தண்ணீரில்‌ பலநாள்‌ நனைத 
பதித்து se TA ப தாலும்‌ கெட்டுப்போகா. மேலும்‌. 











1 களைத்‌. தென்னை நாரினால்‌ மேல்‌ கரை நாடுகளில்‌ ஏராளமாய்ச்‌ செய்‌. 
கிறார்கள்‌. இது அங்குள்ளவர்களின்‌ முக்கிய தொழில்‌. தென்னை. 
்‌. மாரினால்‌-செய்யப்பட்ட பலவி தமான பொருள்கள்‌ வெளி நாடுகளுக்கு. 


கேள்விகள்‌ - த பலது 
ந, தன்‌ ல்‌ 2. 12.1 x ்‌ ்‌ 
1. தம்‌ நாட்டில்‌ தென்னை மரங்கள்‌ எங்கே மிகவும்‌ அதிகம்‌ ? 

he 1 1 a தென்னை நாரா எவவாணு தயார்‌ செய்யப்படுகிற த Pp ப ப க்‌ ப்‌ 


தேங்காயின்‌. மேல்மட்டையை அழுகவைத்‌ அ கார்‌... எடுத்து . கயிறாக்ிக்‌ 
பப்ப மம்‌ தி பி த்‌ ல்‌ உன வபா தத அன்வர்‌ டத SA 


அ மலம்‌] 


முதற்‌ புத்தகம 47 


25. தோல 


பாட்டனார்‌: நாம்‌ காலில்‌ அணியும்‌ செருப்பு பூட்ஸ்‌; அறையில்‌ 
கட்டிக்கொள்ளும்‌ பெல்ட்‌, பணம்‌ வைத்திருக்கும்‌ பை, சிலர்‌ கையில்‌ 
எடுத்துச்‌ செல்லும்‌ பெட்டி, குதிரைச்‌ சேணம்‌, வார்‌ இவை எல்லாம்‌ 
தோலினால்‌ செய்யப்பட்டவை. ' இவை தவிர, வேறு பல வழிகளிலும்‌ 
கோல்‌ உபயோகப்படுகிறது. லாப்‌ ஜாதியினருக்கும்‌ இர்கீஸ்‌ ஜாதி 
யினருக்கும்‌ தோல்‌ உபயோகப்படும்‌ விதங்களைப்பற்றித தெரிநது 
கொண்டாய்‌. 

ரவி: நமது நாட்டில்‌ தோல்‌ எவ்விதம்‌ கிடைக்கிறது 

பாட்ட: நம்‌ நாட்டில்‌ மாடுகளும்‌ ஆடுகளும்‌ அதிகம்‌. உலகில்‌ 
உள்ள மொத்த கால்‌ நடைகளில்‌ மூன்றில்‌ ஒரு பங்கு நம்‌ நாட்டில்‌ 
உள்ளது. ஆகையால்‌ தோல்‌ நம்‌ நாட்டில்‌ ஏராளமாகக்‌ திடைக்கிறது. 
பதனிடப்பட்ட தோல்‌ வகைகள்‌ நம்‌ நாட்டிலிருஈது வெளி நாடுகளுக்கு 
எனி றுமதியாகன்‌ றன. 
... ரவி; தோல்‌ பதனிடுதல்‌ எவ்வளவு காலமாக நடைபெறுகிறது? 

பாட்ட: தோல்‌ பதனிடுதல்‌ நம்‌ நாட்டில்‌ வெகு காலமாக 
நடந்து வருகிறது. முன்‌ காலத்தில்‌ இது குடிசைத்‌ தொழிலாக நடை 
பெற்றது. 

ரவி: தோலை எப்படிப்‌ பதனிடுவது 2 

பாட்ட: மிருகங்களின்‌ தோலைச்‌ சுண்ணாம்பு நீரில்‌ பல நா | 
ஊறவைக்க வேண்டும்‌. பின்னர்‌ கூர்மையற்ற ஓர்‌ இரும்புத்‌ தகட்டு 
னால்‌ தோலைப்‌ பல தடவை வழித்தால்‌ தோலின்‌ மேலுள்ள ரோமம்‌ 
2ீங்கிவிடு.! ற, பின்னர்‌ கடுக்காய்‌, வாட்டில்பட்டை கஷாயத்தில்‌ ஊற 
 வைத்துத தோலைப்‌ பதம்‌ செய்கறாகள்‌. 


ரவி : - தோல்‌ அருகாமையில்‌ எங்கே பதனிடப்படுகிறது £ 


பாட்ட: சென்னை நகருக்கு அருகிலுள்ள குரோம்பேட்டை 
என்னும்‌ ஊரில்‌ ஒரு பெரிய தோல்‌ பதனிடும்‌ சாலை இருக்கிறது. அங்கே 
தோல்‌ பதனிடப்‌ பலவகை இயந்திரங்களை உபயோகிக்கிறா கள்‌. பல 
'வகையான கோல்கள்‌, பல வர்ணங்களில்‌ இங்கே தயரா செய்யப்படு 
இன்றன. இங்கே பல தோல்‌ சாமான்களும்‌ செய்யப்படுகின றன. 
சென்னை துறைமுகத்தின வழியாக ஏராளமான கோல்‌ ஏற்றுமதி 
செய்யப்படுகிறது. 

கேள்விகள்‌ 
ட த்தது சோல்‌ தவிர வேணு ௪க்த மிருகங்களின்‌ தோலை நீ பார்த்‌ 

இருக்றெயய்‌ 

3. தம்‌ நாட்டில்‌ தோல்‌, ஏற்றுமதி ஏன்‌ அதிகம்‌ 2 

3. நம்‌ மாகாணத்தில்‌ உளள தோல்‌ பதனிடும்‌ சாலைகளில்‌ மிகவும்‌ பெரியது 
எங்குள்ளது 3 2 

4. தோலினால்‌ செய்யப்ட்ட இசைவாத்தியங்கள்‌ கலவற்றைக்‌ கூறு, 

5: தோலினால்‌ செய்யப்பட்ட பொருள ஐந்து கூறு: 


பூமி நூல்‌ 


(உலக மக்கள்‌ வாழும்‌ விதம்‌) 
இரண்டாம்‌ புத்தகம்‌ -- நான்காம்‌ வகுப்பு 
பதிப்பாளர்‌ | 


V. நடராஜன்‌, B.A, LT. 
Divisional ‘Inspector of Schools (Rotd.) 


Approved by the Text-Book “Committee, Madras 
ide Page 11, Fort St. George 
Gazette, Dated 19th May; 1954. 


வெளியிடுவோர்‌ : 
இண்டர்‌ நாஷனல்‌ பப்ளிஷிங்‌ கம்பெனி, 
நுங்கம்பாக்கம்‌, த சென்னை - 6. 


பதிப்புரிமை / [விலை அணா 12 


முதற்‌ பதிப்பு --- 188 


ஐந்தாம்‌ பதிப்பு ண நற்தக90 4 


முன்னுரை 


ஆரம்பப்பள்ளிச்‌ சாலைகளில்‌ (படக்கும்‌ இளைஞருக்கு உதவியாக பூமி நூல்‌ 
என்ற வரிசையில்‌ (மூன்றுச நான்கு, ஜத்தல, 3,,&, 5-வகுப்புக்களுக்கு ஏற்றவாறு 
பிம்மூன்று புத்தகங்களையும்‌ பிரசுரித்திருக்கிறோம்‌. சர்க்கார்‌ வெளியிட்டுள்ள பாடத்‌ 
திட்டத்திற்ணெங்க . அனுபவம்‌ வாய்ந்த' றந்த ஆசிரியர்களைக்‌ கொண்டு இப்புத்த 
கங்கள்‌ தயாரிக்கப்பட்டுள, இளைஞர்‌ சுலபமாக விஷயங்களை அறிந்து கொள்ளும்‌ 
விதமாகப்‌ பல தேசப்படங்களையும்‌ சித்திரங்களையும்‌, பாடங்களில்‌ தெரிந்து கொண்ட 
வற்றை உறுதிப்‌ படுத்துவதற்கான பயிற்சி வினாக்களையும்‌ சேர்த்து இருக்கிறோம்‌. 


உலகில்‌ பஜ நு, புரகங்களில்‌ மத்தள்‌, வாழும்‌ ..விகுத்தை ,வர்ணிப்பதே பூகோள 
பாடத்தின்‌ முக்கய அம்சம்‌ .-டுயல்கை அமைப்பிலும்‌ ௪2 தாஷ்ண நிலையிலும்‌ காணும்‌ 
வித்தியாசங்களுக்கு ஏற்ப மனித வாய்க்க க அமைத்துள்ள தென்பதை விளக்குவதே 


'இவ்வர்ணனையின்‌ சிறப்பான நோக்கம்‌. இதை அனுசரித்து இப்புத்தகப்‌ பாடங்கள்‌ 
எழு தப்பட்டுள. 


ஆங்காங்கு அவரவருக்குக்‌ இடைத்துள்ள இயற்கை வளங்களை நன்கு பயன்‌ 
படுத்தி, ஆக்கப்‌ பொருள்களை மிகைப்படுத்தி, செல்வ நிலையை உயர்த்தி, வியாபாரத்‌ 
தைப்‌ பெருக்கி, உலக மக்கள்‌ யாவரும்‌ ஒருவருக்கொருவர்‌ உதவிக்கொண்டு ஓற்றுமை 
யுடன்‌ ஓரே உலகத்தினர்‌ என எல்லாரும்‌ சுகமாகவும்‌ சந்தோஷமாகவும்‌ வாழ்க்கை 
நடத்தலாம்‌. இவ்விதக்‌ கூட்டுறவையும்‌ பரஸ்பர உதவியையும்‌ அடிப்படை நோக்க 
மாகக்‌ கொண்டு அமைக்கப்படும்‌ கல்வித்‌ திட்டதீதின்‌ பலனாக இனி வருங்கால வாழ்க்‌ 
கையைப்‌ புத்துயிர்‌ பெறச்‌ செய்பவர்‌ இளைஞர்களேயாவர்‌. இம்முயற்சியில்‌ மிகவும்‌ 
பயன்‌ தரும்‌ வகையில்‌ இப்புத்தகங்கள்‌ சிறப்பாக உதவும்‌ என நம்புகிறோம்‌, 


V. நடராஜன்‌, 
Divisional Inspector of Schools (Retd.) 


த ரானை “று... -. தத்து அட அ ளாள எனன ச ச ச னை 
விக்ன Hiectrite Pros, Madrns~l 





.பெரருளடக்கம்‌ 





பாடம்‌ ு பக்கம்‌ 
முன்னுரை it: 
முதல்‌ பாகம்‌ 
1. நமது பூமி 
வானினை உற்று நோக்கலும்‌- குறிப்பு த்‌ தமரரின்ததும்‌ ரர 
2. காற்றுகள்‌ சனி 
9. மழை ந 
. 4. மழையும்‌ பனியும்‌--உணடாகும்‌ விதம்‌ ன 
த. ' நீர்‌ நிலைகள்‌ ம. 
6." நீர்ப்பாசனமும்‌ பயிர்களும்‌ 
7. ஆறுகள்‌ உண்டாகும்‌ விதம்‌ ப்‌ 
8. நதிகளின்‌ வேலை oes 
9:- உங்கள்‌ ஊரின்‌ தரை அமைப்பு ட 
10.- உள்ளூர்‌ --இயற்கைத்‌ தாவரம்‌ ன்‌ 
11. பயிர்‌ வகைகள்‌ ட 
இரண்டம்-ககம்‌ 
72, பூமியில்‌ நம்‌ இந்தியாவின்‌ இருப்பிடம்‌ ட்ட இ 
18. இந்தியாவின்‌ இயற்கை அமைப்புப்‌ படம்‌ ச்‌ 
14,* நதிகள்‌ க 
15.” இந்தியாவின்‌ முக்கிய நதிகள்‌ ~~ 10 
16; - போக்கு வரவு மார்க்கங்கள்‌ . J 
17. படத்தில்‌ நகரங்கள்‌ காட்டப்படும்‌ விதம்‌ வல பி 
18. இந்தியாவின்‌ முக்கிய கரங்கள்‌ ர்‌ கழி 
19. படத்தில்‌ திசையறிதல்‌ அக கிம்‌ 
குஞ்ஞாம்‌- யாகம்‌ 
20. - இக்தியா--ஆரம்ப விவரங்கள்‌ இந்தியா வீல்‌ வீசும்‌ காஹ்னுகள்‌ க்‌ | 
௨1. இந்தியாவின்‌ மழை வல கிகி 
22 மழைக்கும்‌ மலைகளின்‌ அமைப்பிற்கும்‌ உள்ள சம்பந்தம்‌ ஏ] 
௦. பருவக்‌ காற்றுகளும்‌ மழையும்‌ “6 
24, இந்தியாவின்‌ மழையளவுகாரணங்கள்‌ க னி 
28. இந்தியாவின்‌ வெப்பறிலை--பொது விவரம்‌ டக 
20. இந்தியா---வெப்பநிலை 90 


நான்காம்‌ பாகம்‌ 
ஈர. இந்தியாவின்‌ இயற்கை பிரிவுப்‌ பிரதேசங்கள்‌. இமயமலைப்‌ பிரதேசம்‌ ட கிர 


Iv 


பாடம்‌ 

20, இமயமலையில்‌ மக்கள்‌ வாழ்த்கை . 

99. மேற்குத்‌ தொடர்ச்சி மலைப்‌ பிரதேசம்‌ வட்‌ பாகம்‌ 

80. மேற்குத்‌ தொடர்ச்சி மலை மத்தியப்‌ பிரதேசம்‌ 
“81, மேற்குத்‌ தொடர்ச்சி மலை தென்பாகம்‌ 

82. இரந்தியா- முக்கியமான நதிப்‌ பள்ளத்தாக்குகள்‌ 

98. சிந்து சமவெளிப்‌ பிரதேசம்‌ 

24, கங்கைச்‌ சமவெளி 

95. பிரம்மபுத்திரா பள்ளத்தாக்கு 

88. காவிரிநதி மேட்டுப்‌ பிரதேசம்‌ 

87. காவிரி--சமவெளிப்‌ பிரதேசம்‌ 

98, சில தென்னிந்திய நதிகள்‌ 

99, வைகை, தாமிரபர்ணி, நதிகள்‌ 

40, நர்மதை, தபதி, மஹாநதி 

41, இந்தியாவின்‌ மேட்டு நிலங்கள்‌ 

42. பம்பாய்‌ நகரம்‌ 

௮9, தக்காணம்‌--தென்பிரதேசம்‌ 

44, மைசூர்‌ இராச்சியம்‌ 

4. தென்‌ கன்னடமும்‌ மேல்கரைப்‌ பிரதேசமும்‌ 

468 மேற்குக்‌ கடற்கரைப்‌ பிரதேசத்தின்‌ தென்பாகம்‌ 

87, வட சர்க்கார்‌ டெல்டாப்‌ பிரதேசம்‌ 

he கர்னாடகச்‌ சமவெளி 

49, சென்னைப்‌ பட்டினமும்‌ துறைமுகமும்‌ 

50. மதுரைச்‌ சமவெளி 

94. இலங்கைத்‌ திவு 

96. நிலக்கரியும்‌ இரும்பும்‌ 

4. இரும்பு, எல்கு, இயந்திரசாலைகள்‌. 

34, இந்தியாவின்‌ இராச்சியப்‌ பிரிவுகள்‌ 

9௦. சுதேச சமஸ்தானங்கள்‌ 

60. சென்னை மாகாணத்திலுள்ள ஜில்லாக்கள்‌ 

97. கம்‌ மாகாணத்தின்‌ இயற்கைப்‌ பிரதேசமும்‌ 

ஜில்லாக்களின்‌ பிரிவினையும்‌ 

9௦: நமது மாகாணத்து ஜனங்களின்‌ முக்கியத்‌ தொழில்கள்‌ 

99, உங்கள்‌ தாலுக்கா”' 

60. 


உங்கள்‌ ஊர்‌ மக்களின்‌ வாழ்க்கை 





பூமி நூல்‌ 


இரண்டாம்‌ புத்தகம்‌ 


1. நமது பூமி 
வானிளை உற்று நோக்கலும்‌--குறிப்புத்‌ தயாரித்தலும்‌ 


மூன்றாம்‌ வகுப்பில்‌ நீங்கள்‌ காற்று, மழை, மேகம்‌, வெப்பம்‌ இவைகள்‌ ஓவ்‌ 
வாரு நாளிலும்‌ எந்தெந்த நிலையில்‌ உள்ளன என்பதைக்‌ குறித்து அட்டவணை தயார்‌ 
சசய்து வந்திருக்கி றீர்கள்‌. 

இந்த வகுப்பிலும்‌ அவ்விதமான முயற்சியில்‌ நீங்கள்‌ ஈடுபடவேண்டும்‌. மேலும்‌ 
சில புதிய விஷயங்களைக்‌ கவனித்து விஸ்தாரமான அட்டவணை ஒன்று குயார்‌ செய்ய 
வேண்டும்‌. இல்விதம்‌ தயார்‌ செய்வதில்‌ வகுப்புப்‌ பிள்ளைகள்‌ எல்லோரும்‌ ஊக்க ப 
ஒத்துழைப்பும்‌ காட்டவேண்டும்‌. சூரியன்‌ உதயமாகும்‌ நேரம்‌, மாலையில்‌ மை Duff 
நேரம்‌, பெளர்ணமி, அமாவாசை ஏற்படும்‌ தேதிகள்‌, சந்திர கிரகணம்‌ அல்லது சூரி ய்‌, 
கிரகணம்‌ ஏற்பட்டால்‌ அவைகளின்‌ தேதி, பள்ளிக்கூட உஷ்ணமானியின்‌ மூலம்‌ ஓவ்‌' 
வொரு நாளின்‌ உச்சிப்‌ பொழுதில்‌ உள்ள வெப்ப அளவு முதலியவைகளைக்‌ குறித்து 
ஓர்‌ அட்டவணை தயார்‌ செய்யவேண்டும்‌. 

இவ்விதம்‌ தயார்‌ செய்யப்பட்ட அட்ட வணேயிலிருந்து நீங்கள்‌ பல புதிய விஷயங்‌ 
களைத்‌ தெரிந்து கொள்ளலாம்‌. - எந்தெந்த மாதங்களில்‌ மழை அதிகம்‌, வெப்பம்‌ 
அதிகம்‌, பகற்கால அளவு அதிகம்‌, பகல்‌ வேளை குறைவு, எந்தெந்த மாதங்களில்‌ இரவு 
நேரம்‌ அதிகம்‌ என்பதைப்‌ பார்த்துச்‌ சொல்லமுடியும்‌. 

- நீங்கள்‌ தயார்‌ செய்யவேண்டிய அட்டவணைப்‌ பிரதியின்‌ மாதிரி ஒன்று கீழே 

கொடுக்கப்பட்டிருக்கிறது, இதுபோலவே ஒரு வருஷத்திற்கு நீங்கள்‌ இந்த வகுப்பில்‌ 
தயார்‌ செய்யுங்கள்‌. 







மாதிரி அட்டவணை 
ஜுன்‌ மாத வானிலை 


வ ல 


வி ஊனை நதி 1.5.௮ கேணி ப எத சது 










& பூமி நூல்‌ 


2. காற்றுகள்‌ 
பிள்ளைகளே / சென்ற வகுப்பில்‌ தயார்‌ செய்துள்ள அட்டவணையில்‌ கா ற்‌ை றப்‌ 
பற்றிய விஷயங்கள்‌ குறித்திர்கள்‌. அது வீசும்‌ திசை, அதன்‌ தன்மை முதலியவற்றைக்‌ 
குறித்துள்ளீர்கள்‌. 
கா ற்று என்றால்‌ என்ன? பூமண்டலத்தைச்‌ சுற்றி வாயு குவிந்திருக்கிறது. இதை 
நாம்‌ பார்க்க முடியாது. ஆனால்‌ வாயு ஓரிடத்திலிருந்து மற்றோரிடத்திற்குச்‌ செல்‌ 
கையில்‌ உணரலாம்‌. இவ்விதம்‌ நகர்ந்து வீசம்‌ வாயுவே காற்று எனப்படும்‌. 


மரங்கள்‌ செடிகள்‌ அசையும்போ தும்‌ பட்டம்‌ பறக்கும்போதும்‌ காற்றை உணர்‌ 
கிராம்‌. சில சமயங்களில்‌ காற்று வேகமாக வீசும்‌. மற்றும்‌ சில வேளைகளில்‌ மெதுவாய்‌ 
வீசும்‌. காற்றின்‌ இசையை நீங்கள்‌ எளிதில்‌ அறிந்துகொள்ளலாம்‌. செடிகள்‌, மரங்கள்‌ 
சாய்ந்தாடும்‌ திசையிலிருந்து காற்று எந்தத்‌ இசையிலிருந்து எந்தத்‌ இசைக்கு வீசுகிறது 
என்று தெரிர்து கொள்ளலாம்‌, 





படம்‌ 5. துணிகள்‌ காற்றில்‌ 
உலாதல ' 

ஆனால்‌ காற்றின்‌ திசையை நீங்கள்‌ நிச்சயமாய்‌ அறிந்துகொள்ள ஒரு கருவி 
உள்ளது. அதுவே காற்றாடிக்‌ கருவி எனப்படும்‌. படத்தைப்‌ பாருங்கள்‌. 

நீங்கள்‌ தயாரித்த குறிப்பைப்‌ பாருங்கள்‌. காற்று எந்தெந்த மாதங்களில்‌ 
எந்தெந்தத்‌ இசையில்‌ வீசுகின்றது என்பதைக்‌ கவனி 
யுங்கள்‌. ஜுன்‌, ஜூலை, ஆகஸ்டு மாதங்களில்‌ காற்று 
மேற்கிலிருந்தும்‌, தென்‌ மேற்கிலிருந்தும்‌ பலமாக விசு 
வதைக்‌ குறிப்பில்‌ காணலாம்‌. இது வீசுங்‌ காலங்களில்‌ 
தெருவில்‌ புழுதி பறக்கும்‌. மரக்ககொகள்‌ பலமாக 
அசைந்தாடும்‌. சைக்கிளில்‌ செல்வோர்‌ மேற்குத்‌ இசை 
நோக்கிச்‌ செல்வது கஷ்டமாக இருக்கும்‌. இக்காற்று 
தீமிழ்‌ மாதமாகிய வைகாசி மாதத்‌ தில்‌ ஆரம்பிக்கும்‌ 
என்பதற்குத்‌ தமிழ்‌ நாட்டில்‌ வழங்கும்‌ வைகாசி வாய்‌ 
இ க்கும்‌”? என்ற பழமொழி சான்றாகும்‌. ஆடி மாதம்‌ 
காற்று வெகு பலமாக வீசம்‌ என்பதை “ஆடிக்‌ 
காற்றில்‌ அம்மி பறக்கும்‌? என்‌ ற பழமொழி விளக்கு படம்‌,2. சாற்றின்‌ திசையை 
கிறது. இதையே மேல்‌ காற்று என்கிறோம்‌. அறிவிக்கும்‌ மருவி 

அடுத்த இரண்டு மாதங்களாதிய செப்டம்பர்‌, அக்டோபர்‌ மாதங்களின்‌ குறிப்‌ 


பைப்‌ பார்த்தால்‌, காற்று, வலிமை குறைந்து வருவதை அறிவீர்கள்‌, தவிர காற்று 
திசைமாறி வீசுவதையும்‌ காண்பீர்கள்‌. 


படம்‌ 1. காற்றில்‌ பட்டம்‌ 
பறப்பது 





இரண்டாம்‌ புதீதகம்‌ 8 


அக்டோபர்‌ முடிவிற்குள்‌, அதாவது திபாவளிப்‌ பண்டிகையை ஓட்டிக்‌ காற்‌ 
றின்‌ வலிமை சிறிது சிறிதாக அதிகரித்து வருவதைக்‌ கணலாம்‌, இது வடக்கு 
அல்லது வடகிழக்குத்‌ இசையிலிருந்து வீசுவது தெரியும்‌. ஈவம்பர்‌, டிஸம்பர்‌, 
ஜனவரி, பிப்ரவரி மாதங்கள்‌ வரை இந்தக்‌ காற்று வீசுவதைக்‌ குறிப்பில்‌ காணலாம்‌. 
இக்காற்று மிகவும்‌ குளிரானது. இது வீசும்‌ காலங்களில்‌ நரம்‌ கம்பளி 
ஆடைகளைத்‌ தேடுகிறோம்‌. வடக்கிலிருந்து வீசுவதால்‌ இது வாடைக்‌ காற்று என்று 
பெயர்‌ பெறும்‌. 
இதன்‌ பிறகு ஏப்ரல்‌, மே மாதங்களில்‌ காற்றின்‌ வலிமை குறைந்திருக்கும்‌; அது 
இசை மாறியும்‌ வீசும்‌, . 
இவ்விதம்‌ காற்றின்‌ திசையும்‌ வலிமையும்‌ எந்தெந்தக்‌ காலங்களில்‌ எவ்வாறு 
உள்ளன என்றும்‌, மழை எக்காற்றால்‌ உண்டாகிறது. என்றும்‌] நாம்‌ அறிந்து 
கொள்ளலாம்‌. 
கேள்விகள்‌ 
1. காற்று என்றால்‌ என்ன? 
5. உங்கள்‌ காற்றாடி தென்மேற்கு முகமாகப்‌ பறந்தால்‌ எச்தத்‌ இிசையிலிருர்‌ அ 
கரற்று வீசும்‌ 
3. கரற்றின்‌ திசையைக்‌ காட்டும்‌ கருவியின்‌ பெயர்‌ என்ன? 
பயிற்சி 
1. காற்றின்‌ திசையைக்‌ காட்டும்‌ கருவியை எப்படிச்‌ செய்வது என்ன கேட்டறிந்து 
அதுபோல்‌ ஒன்றை அட்டையினால செயது உங்கள்‌ பாடசாலையில்‌ உயரமான 
இடத்தில்‌ வையுங்கள்‌. அதைக்கொண்டு தினந்தோறும்‌ காற்று வீசும்‌ இசை. 
யைச்‌ குறித்து வாருங்கன. ச 
&  காற்றைக்குறித்து எழுதி வைத்துள்ள பழமொழிகளை ஒரு கோட்டுப்‌ புத்து 


கத்தில்‌ எழுதிக்‌ கொளளுங்கள, 





கச்‌ 


3: ஒரு தென்‌ இர்தியா படம்‌ வரைந்து அதில்‌ மேல்‌ காற்று வீசுவதையும்‌, 
காற்று விசுவதையும்‌ அம்புக்‌ குறிகளால்‌ விளக்கெ காட்டுக. 


3. மழை 


மூன்றாம்‌ வகுப்பல்‌ தயா ரித்த வானீலைக்குறிப்பிலிருந்து பின்வரும்‌ வீனாக்களுக்கு 
விடை. கண்டுபிடியுங்கள்‌: 

1, எந்த மாதங்களில்‌ உங்கள்‌ ஊரில்‌ மழையே இல்லை £ 

2. எந்த மாதங்களில்‌ சில நாட்களில்‌ மட்டும்‌ மழை பெய்திருக்கிற து ? 

8. எந்த மாதங்களில்‌ மழை நாட்கள்‌ அதிகம்‌? 


ஜூன்‌, ஜூலை, ஆகஸ்டு மாதங்கள்‌, அதாவது மேல்‌ காற்று வீசும்‌ மாதங்‌ 
களில்‌ சிற்ல நாட்களில்‌ மழை பெய்திருக்கிற து என்பதையும்‌, அம்மாதங்களில்‌ அநேக 
நாட்களில்‌ மப்பு ,அதிகம்‌ என்பதையும்‌ காணலாம்‌, மேல்கா ற்று மழையைக்‌ கொண்டு 
வரும்‌. ஆனால்‌ நம்‌ ஊர்களில்‌ மப்பாயிருக்குமே தவிர மழை அவ்வளவு பெய்யாது என்‌ 
அம்‌ நீங்கள்‌ தீர்மானிக்கலாம்‌, 

அக்டோபர்‌ நவம்பர்‌ மாதங்களில்‌ மழை பெய்யாத நாட்கள்‌ அதிகம்‌ என்பதைக்‌ 
குறிப்பிலிருந்து சொல்ல மூடியும்‌. அக்காலங்களில்‌ வாடைக்காற்று வீசுகிறது. இந்த 
வாடைக்‌ காற்ற மழைக்‌ காற்றகும்‌. அக்காற்றுதான்‌ நம்‌ ஊர்களுக்கு மழையைக்‌ 
கொடுக்கிறது என்று சொல்ல முடியும்‌. 

.... தவிர, இசை மாறி வீசும்‌ வலுவிழந்த கா ற்றினால்‌ மழை பெய்வ தில்லை என்றும்‌ 

நீங்கள்‌ அறிந்து கொள்ளலாம்‌. 


& 
4 பூமி நூல்‌. 


வானிலைக்‌ குறிப்பிலிருந்து நாம்‌ இப்பொழுது அறிந்துகொண்ட 
விஷயங்கள்‌ -— 

1, ஜுன்‌, ஜூலை மாதங்களில்‌ பலமான மேல்காற்று வீசுகிறது. அந்நாட்களில்‌ 
மப்பு அதிகம்‌. சிற்சில நாட்களில்‌ மட்டும்‌ சிறிது மழையுண்டு. 

2. அக்டோபர்‌, நவம்பர்‌, டி.ஸம்பர்‌ மாதங்களில்‌ வலுவான வாடைக்‌ காற்று 
வீசுகிறது. இது வீசும்‌ காலங்களில்‌ அநேக நாட்களில்‌ மழை பெய்யும்‌. 

9, வலுவிழந்து இசை மாறி வீசும்‌ காற்றினால்‌ மழை உண்டாவதில்லை, 

4. மழையும்‌ பனியும்‌-உண்டாகும்‌ விதம்‌ 

ஒரு துணியைத்‌ தண்ணீரில்‌ நனைத்துக்‌ காய வை. துணியால்‌ உறிஞ்சப்‌ 
பட்ட தண்ணீர்‌ துணி உலர்ந்தவுடன்‌ மறைந்து வீடுகிறது-— இந்த நீர்‌ எங்கே போய்‌ 
விட்டது. 

சியிண்டுத்‌ தரையில்‌ கொஞ்சம்‌ தண்ணீரை ஊற்று. வெய்யில்‌ அதன்மேல்‌ 
பட்டுச்‌ சிறிது நேரத்தில்‌ தரை உலர்ந்து நீர்‌ மறைந்து விடுகிறது. ' 

இப்படி ஏற்படுவதேன்‌£ உஷ்ணத்தினால்‌ தண்ணீர்‌ ஆவியாக மாறுகிறது. 
அந்த நீராவி காற்றில்‌ மறைந்து விடுகிறது. இப்படித்‌ 
தான்‌ அணியில்‌ உள்ள : ஈரம்‌, . தரையில்‌ சிந்திய 
தண்ணீர்‌, இவை ஆவியாக மாறிக்‌ காற்றில்‌ மறைந்து 
விடுகின்‌ றன. 


= ஒரு கண்ணாடி டம்ளரை வெளிப்புறம்‌ ஈரமில்லாமல்‌ 
்‌ அன்‌ துடைத்து ஒரு மேஜையின்மேல்‌ வை, டம்ளருக்குள்‌ 
படம்‌ 4. மேஜை மேல்‌ கண்ணாடி இரு “ஜஸ்‌” துண்டைப்‌ போடு, சிறிது நேரம்‌ கழித்துப்‌ 
்‌ டம்ளர்‌: டம்ளரில்‌ பனிக்‌ பார்‌. கண்ணாடி டம்ளரின்‌ மேல்‌ புறத்தில்‌ சிறு சிறு 
கட்டி : டம்ளரின மேல்புறம்‌ நீர்த்துளிகள்‌ படிந்திருக்கும்‌, இந்‌ நீர்த்துளிகள்‌ 
நீர்த்துளிகள்‌. எங்கிருந்து வந்தன தெரியுமா £ 
கண்ணீரைக்‌ காய்ச்சினால்‌ சிறிது சிறிதாக நீர்‌ அவியாக 
மாறும்‌. இந்த நீராவி காற்றில்‌ கலக்கும்‌. நீராவி குளிர்ந்தால்‌ மறுபடியும்‌ 


தண்ணீராக மா றும்‌. இதனால்‌ டட ள்‌ 
தத்‌ => 





| தான்‌ குளிர்ந்த “ஐஸ்‌” கட்டியை 

யுடைய கண்ணாடி டம்ளரில்‌ மேற்‌ 

புறத்தில்‌ நீர்த்துளிகள்‌ உண்டா 
| யின. காற்றில்‌ உள்ள நீராவி 
| குளிர்ந்து நீர்த்துளியாகப்‌ படிந்தது. 
இது போலவே மழை ஏற்படுகிறது. 






| 2:73 (6 
_ மழை மேகத்திலிருந்து உண்டாகி றது: த 2 ய்‌ 
» ] . . . 7 24 ்‌ 2 
_ எனபது நமக்குத்‌ தெரியும்‌. மேகம்‌ > 
Ke என்பது என்ன? மேகம்‌ என்பது உரு | (0 "2 te 
மாறிய நீராவியே, EES ST கை ட 


Bie - கடல்‌, ஏரி, குளம்‌, போன்‌ ற. நீர்‌ 
. நிலைகளில்‌ உள்ள தண்ணீர்‌ பகற்‌ 


டு ப ஆக அவப்‌ ன்‌! த, த்‌ ௮ j - ச ள்‌ 
காலத்தில்‌ சூரியனின்‌ வெப்பத்தால்‌ - சூடாடன்றன. அவைகளில்‌ உள்ள தப்பு 






படம்‌ 5. மேகக்‌ கூட்டம்‌ 







~~ 


i | 
+ இன 4. ணை. ்‌ 2 ந ப] 
“Ts ப்‌ ட டத. . . ளே ந - . "ட க ௨ 
ஆ PY 23௯௭ அ 5 எத... அகி . க Rr Fe, னின்‌ ௪ ௮ ௬ ர்‌ ச்‌ mp | கன்‌ ஜி, கய்‌ ட. “ன்‌ , ஸ்டில்‌ 
க சப வ்கி! எட்ட அப்ப எட்‌? வடடல 1 பப்ப க்ப்‌ அப்பப்‌ வகி ச கடகி பலம ட்டர்‌ மொபட்டில்‌ பிபி பட்டம்‌ பட்டிப்பப்பி ட ன்‌. கல க நட “பவ்யம்‌ 


இரண்னாம்‌ புத்தகம்‌. | த 


அவ்வாறு சூடானதும்‌ ஆவியாகின்றது. நீராவி காற்றைவிட இலேசானது ; ஆகை 
யால்‌ மேலே செல்லுகிறது. மேலே சென்ற நீராவி குளிர்ச்சியடைந்து மிகவும்‌ சிறிய 
நீர்த்திவலைகளாகி ஒன்று சேருகின்றன, அதுதான்‌ நம்‌ கண்களுக்குத்‌ தென்படும்‌ 
மேகம்‌ என்பது. 
காற்று இந்த மேகங்களைத்‌ தள்ளிக்கொண்டு வரும்பொழுது மலையால்‌ தடுக்கப்‌ 
பட்டு மேகங்கள்‌ மேலே செல்லும்‌. அப்பொழுது அதிகக்‌ டடத அடைவதால்‌, 
பெரிய பெரிய நீர்த்திவலைகளாக மாறுகின்றன. ஸை 
கா ne றவிடக்‌ கனமான அந்‌ நீர்த்‌ திவலைகள்‌ பிறகு 
கீழே விழும்‌. இதைத்தான்‌ நாம்‌ மழை என்கிறோம்‌. ந்‌ 
மழை பெய்வதற்கு வெப்பமும்‌, காற்றும்‌, நீர்நிலை கத்‌ காந்த 205 Mn 
களும்‌ அவசியம்‌. தத்‌ 
ஆகவே, கடலிலிருந்து வீசும்‌ காற்று மேகத்தை ல த ல்க | 
அடி த்து வரும்‌, மேகத்தை மலைகள்‌ தடுத்துக்‌ குளி த்க்‌ இ 
ரச்‌ செய்யும்‌, மேகம்‌ குளிர்ந்து மழையாகப்‌ பெய்‌ படம்‌ 6. மலை தடுப்பதால்‌ 1 
யும்‌. இதிலிருந்து நீங்கள்‌ தெரிந்து கொள்வதென்ன ? மேகம்‌ மழை பொழிவது 
ஓரிடத்தின்‌ மழைக்கு முக்கியமான காரணம்‌ சமுத்‌ ்‌ 
இர த்திலிருந்து வீசும்‌ ஈரக்காற்றேயாகும்‌ என்பது. மழையில்லாவிட்டால்‌ குடிக்கவும்‌ | 
குளிக்கவுங்கூட நீர்‌ இராது. 1 







மார்கழி மாதங்களைப்‌ பனிக்காலம்‌ என்கிறோம்‌. அக்காலங்களில்‌ காலைவேளை ு 
யில்‌ புல்‌, இலைகள்‌, கூரை இவற்றின்மேல்‌ சிறுசிறு நீர்த்துளிகள்‌ படிந்திருப்பதை! 
பார்த்திருப்பீர்கள்‌. இந்நீர்த்துளிகளே பனி எனப்படும்‌. இவை எப்படி உண்ட 
யீன? காற்றில்‌ நீராவி கலந்துள்ளது. பனிக்காலத்தில்‌ இரவில்‌ காற்று குளிர்ச்சியா, 
இருக்கும்‌. உயரத்தில்‌ செல்லாத நீராவி இக்காற்றுடன்‌ சம்பந்தப்பட்டுக்‌ குளிர்ந்து 
சிறு சிறு நீர்த்துளிகளாக மாறி, இலைகளின்மேல்‌ படியும்‌. ஆதலால்‌ பனியும்‌ நீராவி 
குளிர்வதாலேயே ஏற்படுகிறது. | 


இலை நாட்களில்‌ பணித்துளிகள்‌ பூமியின்‌ மேல்‌அடர்த்தியாகப்‌ புகைபோல்‌ குவிந்துத 
“கொண்டிருக்கும்‌. அப்பொழுது எதிரில்‌ வருபவர்களைக்கூட நாம்‌ பார்க்க முடியாது. 
இதுதான்‌ மூடுபனி எனப்படும்‌. ி 





கேள்விகள்‌ 
காற்றில்‌ நீராவி கலந்துள்ள அ என்ற எப்படி அறியலாம்‌ ? 
மேகம்‌ என்பது என்ன? அத எவ்வாறு உண்டாகிறது 27 
மேகம்‌ எப்பொழுது மழையாக மாறுகிறது ? 






பனித்துளிகள்‌ எவ்வாறு ஏற்படுன்றன ? 


ஸூ லல 


மழையுண்டாவ தற்குக்‌ காரணம்‌ என்ன £ 
3 பயிற்சி 

ஆகாள்தோ அம்‌ A ட்டா ர்க்‌ பில்ட்‌ சர்‌. அக 
ப தகா செய்‌. ல்‌ 22% 


9 அன்‌ டீ ர்‌ ௩ 
டி ஞ்‌. ட 
த ப PF rh, 1.2 அ | னு க Es A yh பி ட நத ட 21. கரு அற்பத்‌ மன்ன _- என 2 பத்‌ £3 





ீ பூமி நூல்‌ 
ல. நீர்‌ நிலைகள்‌ 


முன்‌ பாடத்தில்‌ கடல்‌, ஏரி, குளம்‌, ஆறு முதலிய நீர்நிலைகளில்‌ உள்ள தண்ணீர்‌ 
ஆவியாக மாறும்‌ என்று படித்தீர்கள்‌. 

நீர்‌ நிலைகளில்‌ மிகவும்‌ பெரியது கடல்‌. உலகத்திலே நிலபாகத்தைவிட நீர்ப்‌ 
பாகமே அதிகம்‌. கடல்தான்‌ மற்ற நீர்‌ நிலைகளுக்கு ஆதாரமாயுள்ளது. 

சில இடங்களில்‌ பெரிய பெரிய ஏரிகள்‌ இருக்கின்‌ றன. இவை எப்படி உண்‌ 
டாயின தெரியுமா? பூமியிலுள்ள பெரிய பள்ளங்களில்‌ மழைநீர்‌ வழிந்தோடி. வந்து 
தங்குவதால்‌ இவை உண்டாயின. இவை இயற்கையாகவே உண்டானவை. 

சில பள்ளமான இடங்களில்‌ மண்ணினால்‌ பெரிய கரைக்‌ கட்டி, மழை நீர்‌ 
அதில்‌ வந்து தேங்குமாறு அமைப்பார்கள்‌, சில ஏரிகளில்‌ ஆற்றுக்கால்கள்‌ மூலமும்‌ 
தண்ணீர்‌ வந்து சேருவ துண்டு. 

மலைகளில்‌ பெய்யும்‌ மழைத்‌ தண்ணீர்‌ ஒன்‌ றுசேர்ந்‌து சில ஓடைகளாகப்‌ பெரு 
கும்‌, இவ்விதமான ஓடைகள்‌ பல சேர்ந்து ஒரு நதியாக ஓடும்‌. ஆறுகளில்‌ மழைக்‌ 
காலத்தில்‌ ஏராளமான ஈீர்ப்பெருக்கு ஏற்படும்‌. ஆற்றின்‌ கு றுக்கே பெரிய சுவர்களைக்‌ 
கட்டி ஆற்று நீரைத்‌ தேக்குவார்கள்‌. இவ்வாறு தேக்யெ நீரைக்‌ கால்வாய்களின்‌ 
மூலம்‌ வயல்களுக்குப்‌ பாய்ச்சுவார்கள்‌. ஆற்றின்‌ குறுக்கே கட்டப்படும்‌ சுவருக்கு 
அணைக்கட்டு என்று பெயர்‌. 
சில இடங்களில்‌ ஆறோ, குளமோ, ஏரியோ இரா. அங்குள்ளவர்கள்‌ இணற்‌ 






இடகளைக்‌ கொண்டு, நீரை இறைப்பார்கள்‌, நிலங்களுக்குக்‌ கவலை அல்லது ஏற்றத்‌ 
தன்‌ உதவியால்‌ தண்ணீர்‌ இறைப்பார்கள்‌. 
fo. இண ற்றிற்கு நீர்‌ எங்கிருந்து வருறது? பூமியின்‌ மேல்‌ பெய்யும்‌ மழை நீரின்‌ 
ஒரு பகுதி பூமிக்கடியில்‌ சென்று விடும்‌, கணெற்றிற்காகப்‌ பூமியைத்‌ தோண்டும்‌ 
பொழுது அது ஊற்றுநீராக வெளியே வரும்‌. 
சென்னை, மதுரை, திருச்சிராப்பள்ளி போன்‌ ற பெரிய நகரங்களில்‌ குடி தண்ணீ. 
துழாய்களின்‌ கூலம்‌ வருகிறது, நகரங்களுக்கு வெளிப்புறத்தில்‌ பெரிய ஏரிகள்‌ அல்லது 
ஆறுகள்‌ இவைகளின்‌ நீரைப்‌ பெரிய தொட்டிகளில்‌ என்‌ ஜின்‌ மூலம்‌ இறைத்து, வடி 
கட்டிச்‌ சுத்தம்‌ செய்து, குழாய்களின்‌ மூலம்‌ பட்டணவாசிகளுக்குக்‌ குடிநீர்‌ வசதி 
அளிக்கப்படுகின்றது. சென்னை வாசிகளுக்குப்‌ புழலேரியிலிருந்தும்‌ பூண்டி நீர்த்தேக்‌ 
கத்திலிருந்‌தும்‌ குழாய்‌ மூலம்‌ குடிநீர்‌ கடைக்கின்‌ றது. 
கேள்விகள்‌ 
நிர்நிலைகளில்‌ மிகவும்‌ பெரியது எது? 
சில பெரிய ஏரிகள்‌ எவ்வாறு உண்ட.ானெறன? 
அணைக்கட்டுகள்‌ என்றால்‌ என்ன? 
ணெழ்றிற்கு நீர்‌ எங்கிருக்‌ து வருறெ து? 
பெரிய நகரங்களில்‌ குடிநீர்‌ வ௪தி எவ்வாறு செய்யப்படு து? 
பயிற்சி 
ஒரு ணெத்றின்‌ படம்‌ வசைக? 


ளக ஹி ஐய 


* 


இரண்டாம்‌ புத்தகம்‌ | பதத 3 
6. நீர்ப்பாசனமும்‌ பயிர்களும்‌ 


வானிலையை உற்று நோக்கக்‌ குறிப்பு வரைவதுபோல்‌ உள்ளூரில்‌ விளையும்‌ பயிர்‌ 
வகைகளைப்‌ பற்றிய குறிப்பும்‌ வரைய வேண்டும்‌. 


உங்கள்‌ ஊரின்‌ சுற்றுப்புறங்களில்‌ என்னென்ன பயிர்‌ வகைகள்‌ பயிரிடப்படு 
கின்றன என்பதையும்‌, அப்பயிர்‌ வகைகளுக்குத்‌ தண்ணீர்‌ எங்கிருந்து வருகிறது என்‌ 
பதையும்‌ கண்டறியுங்கள்‌. 


சாதாரணமாக வயல்களுக்கு ஆ றுகளிலிருந்து தண்ணீர்‌ பாய்கி றது. அறுகளி 
லிருந்து நேரடியாக வயல்களுக்கு 
நீர்‌ பாய்ச்ச முடியாது. ஆறுகளில்‌ 
அணைகட்டி த்‌ தண்ணீரை ஏரியாகத்‌ 
தடுத்துப்‌ பின்‌, தேங்கிய நீரைக்‌ கால்‌ 
வாய்களின்‌ மூலம்‌ கொண்டு: |. 
போவார்கள்‌. இவ்விதமான ஆற்றுக்‌ 
கால்கள்‌ அகலமாகவும்‌, ஆழமாக 
வும்‌ இருக்கும்‌, அவைகளின்‌ கரை 
கள்‌ வலுவாகவும்‌ உயர்ந்தும்‌ இருக்‌ 
கும்‌. இக்கால்வாய்களில்‌ பல மடை 
கள்‌ இருக்கும்‌, ஆங்காங்கு இச்சிறிய 
கால்வாய்கள்‌ மூலம்‌ வயல்களுக்கு படம்‌ 9. குளமும்‌ மடையும்‌ | 
நீர்‌ பாயும்‌. சில இடங்களில்‌ இவ்வித I ற 
ஆற்றுக்கால்கள்‌ மூலம்‌ ஏரிகளை நிரப்பி வைத்துக்கொண்டு, பின்னர்‌ பாசனத்தி மடு 





உபயோகிக்கின்‌ றனர்‌. 


ப ர ்‌்‌ 
்‌ / sea 
அள்கல்டதிபப் மு தீ 


ஆற்றுப்பாசன வசதியில்லாத ஊர்களில்‌ பெரிய குளங்கள்‌ இருக்கும்‌. மழை 
காலங்களில்‌ மேட்டு நிலங்களில்‌ பெய்யும்‌ . அன்‌ வடிந்து இக்குளங்களில்‌ நிரம்பும்‌, 
குளங்களி லிருந்து மதகு 
கள்‌ மூலம்‌ தண்ணீர்‌ . 
வாய்க்கால்களுக்கு . வரும்‌. . 
பின்னர்‌, அதை வயல்களுக்‌ 
குப்‌ பரய்ச்சுவர்‌. ௩ ஆ 


0 


|) 
ப்பட்‌ அலு ர ல்‌ ந்‌ 1 
AA படட 005 


238 

















ப) 1] 1] 3 3 


சில ஊர்களில்‌ இவ்விதக்‌ 
குளங்கள்கூட இரா. அப்‌ 4 
படிப்பட்ட ஊர்களில்‌ . 
= அநேகமாக நன்செய்‌ நிலங்‌ _ Si 
படம்‌ 8. மின்சாரப்‌ பம்பும்‌ ணெழும்‌ | கள்‌ . காணப்படமா: ட்டா; ம்‌ த்‌ 

_ புன்செய்‌ கிலங்கள்தான்‌ 3 

இருக்கும்‌. இவைகளில்‌ புன்செய்‌ த்‌ தானியங்களாயெ எள்ளு, நிலக்கடலை, கே) டடத 
- ஆமணக்கு முதலியவை பயிராகும்‌. அங்குப்‌. பெரிய பெரிய _ இணறுகளை 
ப என்ன்‌ நந்து வற்றல்‌. அல்லது கபிலை த்‌ ல்‌! இ கட்ட. 3 


*. கட அட வத்கின்‌ ஆன மு ௮ ட்‌ 
க க்‌ க 5 7 தனில்‌ ௪ல்‌ ப ல்‌ அர 
வக்‌ "7 ல்‌ 


க ஜீ. டக்‌ அணி, னை க ப்‌ சி 
ட கனவர்‌ 21 அதன்‌. பல்ல பட்டக்‌ னக பகத்‌, 








6 பூமி நூல்‌ 
வசதியுள்ள இடங்களில்‌ தண்ணீர்‌ இறைக்கும்‌ இயந்திரங்களின்‌ உதவியால்‌ நீர்‌ இலை றக 
இருர்கள்‌. மின்சாரத்தின்‌ மூலம்‌ தண்ணீர்‌ இறைப்பதில்‌ செலவு குறைவு; கால தாமத 
மும்‌ ஏற்படாது. 
கேள்விகள்‌ 

1. உங்கள்‌ ஊரில்‌ எவ்விதமான நீர்ப்பாசன வ௪இ உள்ளது ? அதை விவரி, 

9, என்னென்ன பயிர்கள்‌ உண்டாகின்றன ? 

3. ஆனுகளின்‌ நீரை எவ்விதம்‌ நீர்ப்பாசனத்திற்கு உபயோபிக்நிறார்கள்‌ ? 

1. ஒரு மதகின்‌ படம்‌ வரைக. 


2. உங்கள்‌ ஊரிலுள்ள நிலங்களுக்கு எவ்விதம்‌ நீர்ப்பாசனம்‌ கஇடைக்கிறதென்‌ 
பதை தேரில்‌ சென்று கவனி. - 


ரி ஆதுகள்‌ உண்டாகும்‌ விதம்‌ 


ஒரு செம்பில்‌ நிறையத்‌ தண்ணீரை எடுத்து உங்கள்‌ வீட்டின்‌ கூடத்தில்‌ ஊற்று 
நீர்‌ என்ன செய்கிறது என்பதைக்‌ கவனி. கூடம்‌ எந்தப்‌ பக்கமாகச்‌ சரிந்துள்ளதோ 
அந்தப்‌ பக்கமாக நீர்‌ வழிந்து ஓடும்‌. 


மழை பெய்யும்‌ நாட்களில்‌ வீட்டுக்‌ கூரையில்‌ பெய்யும்‌ மழை நீர்‌ தெருவில்‌ விழு 
றது. தெருவில்‌ சேரும்‌ தண்ணீர்‌ பள்ள த்தை நோக்கி ஒரு சிறு ஓடையாக ஓடுகிறது. 
நிவ்விதம்‌ பல தெருக்களில்‌ இருந்து வரும்‌ ஓடைகள்‌ பள்ளமான ஓரிடத்தில்‌ ஒன்று 






[Fe 
ப 


ர்ந்து, பெரிய ஓடையாக ஓடி, வாய்க்காலில்‌ போய்க்‌ கலக்கிறது. தண்ணீர்‌ மேட்டு 
அவ்த்‌ இலிருந்து பள்ளத்தை நோக்கி வடியும்‌. ஆறுகளும்‌ இம்மாதிரியான வடி கால்‌ 
களே. மேட்டு நிலமாகிய மலையில்‌ பெய்யும்‌ மழைநீர்‌ பல சிறு ஓடைகளாக வடிந்து 
வரும்‌. பல பாகங்களிலிருந்து வரும்‌ அவ்விதமான பல ஓடைகள்‌ ஒன்று சேர்ந்து, ஒரு 
சிற்றாறாகப்‌ பெருகும்‌, இவ்விதமான பல சிற்றாறுகள்‌ மலையடிவாரத்தில்‌ ஓன்று சேர்ந்து 
ஒரு பெரிய நதியாகிச்‌ சமவெளியில்‌ ஓடி, முடிவில்‌ கடலை அடையும்‌. 

ஆறுகள்‌ நமக்குப்‌ பலவழிகளில்‌ உதவுகின்றன. ஆற்றுரீரைப்‌ பாசனத்திற்கு 
உபயோகிக்கிறோம்‌. அன்றியும்‌ குளிக்கவும்‌, குடிக்கவும்‌ ஆற்றுநீர்‌ பயன்படுகிறது 
ஆறு பாயும்‌ பிரதேசம்‌ செழிப்பாக இருக்கும்‌. ஏனெனில்‌, ஆற்றுநீருடன்‌ வண்டல்‌ 
மண்ணும்‌ கலந்துவரும்‌. இம்மண்‌ ஆங்காங்குப்‌ பள்ளத்தில்‌ படியும்‌. இது வளமுள்ள 
மண்ணாகும்‌. இதில்‌ பயிர்‌ பச்சைகள்‌ செழித்து வளரும்‌. 


% 


கேள்விகள்‌ 
மழை நீர்‌ எவ்விதம்‌ ஒர்‌ ஓடையாகிறது 2 


நீரின்‌ சுபாவமென்ன ? 
ஆன்களின்‌ உபயோகங்களைக்‌ கூறு, 
ஆத நீர்‌ விவசாயிகளுக்கு எப்படிச்‌ இறந்தது 2 
பயிற்சி 
களிமண்ணில்‌ ஒரு பூபாகத்தை அமை. அதில்‌ ஒரு மலையைக்‌ காட்டு, அதிலி 
ருஈஅ இரண்டொரு சிற்றாருகள்‌, எரி; பெரிய ஈதி இவைகள்‌ பெருகுவது போல்‌ காண்‌ பி. 


ட்டது. அது 


இரண்டாம்‌ புத்தகம்‌ 9 
6. நதிகளின்‌ வேலை 


மழைநீர்‌ மேட்டிலிருந்து பள்ளத்திற்கு ஓடிவரும்‌ என்று அறிந்தீர்கள்‌. மழை 
பெய்து ஓய்ந்ததும்‌, வெளியே சென்று பாருங்கள்‌. வெள்ள நீர்‌ வடிந்து போயிருக்கும்‌. 
சிறு ஓடைகள்‌ ஓடிச்‌ சென்று பெரிய ஓடையில்‌ கலந்துள்ள இடத்தைப்‌ பாருங்கள்‌, 
சிறு ஓடை ஓடின அடையாளமாக ஒரு பள்ளமான தடம்‌ ஏற்பட்டிருக்கும்‌. ஓடையில்‌ 
வந்து கலந்த பாகத்தில்‌ மணல்திட்டு ஒன்று காணப்படும்‌. 

மழைநீர்‌ மேட்டிலிருந்து ஓடி வருகையில்‌ மண்ணைக்‌ கரைத்துக்கொண்டு வரு 
கிறது. மற்றோர்‌ ஓடையுடன்‌ சேரும்‌ இடத்தில்‌, அதன்‌ ஓட்டம்‌ தடைப்படுகிறது. 
அவ்விதம்‌ ஏ ற்படும்‌ தேக்கத்தில்‌ தான்‌ அடித்துக்கொண்டு வந்த மண்ணை இட்டு நிரப்பு 
கிறது. இப்படி உண்டாகும்‌ மேடு முக்கோண வடிவமாக இருக்கும்‌. 

ஆறுகளும்‌ அது போலவே வேலை செய்கின்றன. மழைகாலத்தில்‌ புது வெள்‌ 
ளம்‌ ஏற்படும்‌. அப்பொழுது ஆற்றில்‌ தண்ணீர்‌ மிகுந்த வேகமாக னல அப்படி ஓடி 
வருகையில்‌ மேட்டு நிலம்‌, மிருதுவான மண்‌ உள்ள தரை, 
உயர்ந்த கரையின்‌ ஓரம்‌ இவைகளில்‌ உள்ள மண்ணை 
அரித்து எடுத்து வரும்‌. இதனால்‌ தான்‌ புதிய வெள்ளம்‌ 
கலங்கலாக இருக்கும்‌. 

கலங்கலாயுள்ள ஆற்று நீரை ஒரு கண்ணாடி டம்ளரில்‌ 

எடுத்து வையுங்கள்‌. அசையாமல்‌ சிறிது நேரம்‌ வைத்‌ 
திருந்து பார்த்தால்‌ கலங்கலாயிருந்த தண்ணீர்‌ தெளிவடைக்‌ 
இருக்கும்‌. டம்ளரின்‌ அடியில்‌ கலங்கலான மண்‌ படிந்திருக்‌ 
கும்‌. இது மிக நுண்ணிய மண்ணாக இருக்கும்‌. இதில்‌ 
அழுகின இலைகளின்‌ அணுக்களும்‌ கலந்திருக்கும்‌. இதற்கு 
வணடல்‌ மண்‌ என்று பெயர்‌. 





ஆற்று வெள்ளம்‌ ஓடி.க்கொண்டிருக்கும்போது இந்த 

வண்டல்‌ மண்‌ கீழே தங்காது. ஆனால்‌ ஆறு கடலில்‌ கலக்கு 
மிடத்தில்‌ ஆற்றின்‌ வேகம்‌ தடைப்படும்‌. அப்போது 
வண்டல்‌ படிய ஆரம்பிக்கும்‌. பல வருஷங்களாக அவ்விடம்‌ மேலும்‌ மேலும்‌ வண்டல்‌ 
படிந்து, ஒரு புதிய மேட்டு நிலம்‌ தோன்றும்‌. இட்‌ நிலம்‌ முக்கோண வடி வமாயிருக்கும்‌, 
இது தான்‌ டெல்ட்டா அல்லது கழிமுகப்‌ பூமி எனப்படும்‌. 

ஆற்றின்‌ போக்குக்கு எ திர்ப்புறம்‌ இவ்வாறு புதிய நிலம்‌ ஏற்பட்டதும்‌ ஆற்றின்‌ 
ஓட்டம்‌ தடைப்படும்‌. ஆகையால்‌ ஆறு பல கிளைகளாகப்‌ பிரிந்து கடலில்‌ சேரும்‌, 

டெல்ட்டா நிலம்‌ வண்டல்‌ மண்ணினால்‌ ஏற்பட்டது. ஆகையால்‌ அது மிகவும்‌ 
செழிப்பாக இருக்கும்‌. கலங்கலான ஆற்று நீரை வயல்களில்‌ பாய்ச்சின பிறகு வண்டல்‌ 
வயல்களில்‌ படி.வதால்‌ ஆற்றுப்‌ பாசனமுள்ள நிலங்கள்‌ வளமுடையவைகளாக இருக்‌ 
இன்றன. ஆதலால்‌ பயிர்‌ செய்வோர்‌ ஆற்று நீரையே விரும்புவர்‌, ஆகவே, ஆறு பல 
தொழில்களைச்‌ செய்யும்‌; ஓரிடத்தில்‌ மண்ணை அரித்துக்கொண்டு சேர்க்கும்‌; இப்படிச்‌ 
சேர்த்து ஒரு புதிய நிலத்தை ஏற்படுத்தும்‌; கரைகளை அரித்து அரித்துத்‌ தன்‌ போக்‌ 
கையும்‌ மாற்றிக்கொள்ளும்‌. ஆறுகள்‌ நேராகச்‌ செல்லாமல்வளைந்து வளைந்து செல்‌ 
வதை நீங்கள்‌ பார்த்திருப்பீர்கள்‌. 


டம்ளரில்‌ வண்டல்‌ 


நீரும்‌ தெளிந்த நீரும்‌ 


10 பூமி நூல்‌ 


கேள்விகள்‌ 
1. டெல்ட்டா என்றால்‌ என்ன ? 
2. அது எப்படி உண்டாகிறது? 
பயிற்சி 
டெல்ட்டா படம்‌ தரை. 
ஒரு பலகையின்‌ மேல்‌ களிமண்ணால்‌ ஒரு டெல்ட்டா நிலம்‌ போல்‌ செய, 


இல நா்‌ 


9, உங்கள்‌ ஊரின்‌ தரை அமைப்பு 
உங்ளூரின்‌ நீர்‌ நிலைகளைப்பற்றிக்‌ தெரிந்து கொண்டீர்கள்‌. உங்கள்‌ ஊரில்‌ 

அமைக்கப்‌ பெற்றுள்ள நீர்ப்பாசன வசதியைப்ப ற்றியும்‌ அறிந்து கொண்டீர்கள்‌ . 

மருபடியும்‌ ஊரைச்சுற்றிக்‌ கவனித்துவந்து மேலும்‌ சில விஷயங்களைத்‌ தெரிந்து 
கொள்ளுங்கள்‌. 

முதலாவதாக உங்கள்‌ ஊரின்‌ தரை அமைப்பைப்ப ற்றி நீங்கள்‌ அறியவேண்டும்‌. 
எல்லா இடங்களும்‌ ஒரே மாதிரி யிரா; சில இடங்கள்‌ மேடாயும்‌, இன்னும்‌ சில 
இடங்கள்‌ பள்ளாமாயும்‌ இருக்கும்‌. தவிர மண்வகையும்‌ இடத்திற்கிடம்‌ மா நியிருக்கும்‌, 
மேடான இடங்கள்‌ பள்ளமான இடங்கள்‌, குன்றுகள்‌, இவைகள்‌ எவ்வாறு அமைந்‌ 
துள்ளன £ எங்கெங்கு உள்ளன? இவைகள்‌ நீங்கள்‌ தெரிந்துகொள்ள வேண்டுவது 
அவசியம்‌. 
ப உங்கள்‌ ஊரில்‌ நிலம்‌ எவ்வாறு சரிந்துள்ளது என்பதை அங்கு ஓடும்‌ ஆற்றின்‌ 
“யோக்கிலிருந்து தெரிந்து கொள்ளலாம்‌. ஆறு இல்லாவிட்டால்‌ மழை நீர்‌ வடியும்‌ 
கால்களின்‌ போக்கிலிருந்து உணரலாம்‌, இதனை உற்று நோக்கி ஒரு தரைப்படம்‌ 





ஊரைச்‌ சுற்றி வந்தால்‌ எங்கே சரளைக்கற்களும்‌ மணற்பாங்கான இடமும்‌ 
இருக்கின்‌ றன என்பதையும்‌, எங்கே களிமண்‌ பிரதேசம்‌ இருக்கிறது என்பதையும்‌, 
எங்கே செம்மண்‌ நிலமுள்ளது என்பதையும்‌ நீங்கள்‌ அறியலாம்‌. தரைப்படத்தில்‌ 
இவைகளைக்‌ குறிப்பிட்டு அவைகளின்‌ பரப்பையும்‌ சுமாராகக்‌ காட்டலாம்‌, இவை 
களுக்கு வர்ணம்‌ திட்டி, வர்ணக்‌ குறிப்பு எழுதி வைத்தல்‌ நலம்‌. 
பயிற்சி 

உங்கள்‌ ஊரின்‌ தரைப்படம்‌ வரைந்து அதில்‌ நில அமைப்பை எழுதி, மண்வகை 

களைக்‌ கட்ட வர்ணம்‌ இட்டு. I 
10. உள்ஷூர்‌ - இயற்கைத்‌ தாவரம்‌ 

ஊரைச்சு ற்றி அநேகமாகக்‌ கிராமாந்திர மாயிருந்தால்‌ வயற்பு றங்கள்‌ இருக்கும்‌; 
அவைகளில்‌ பயிர்பச்சை . விளைக்கப்படும்‌. நிலத்தை உழுது, ' விதைத்து, உரமிட்டு, 
தீர்பாய்ச்சிப்‌ பலவிதப்‌ பயிர்களை விளைவிப்பார்கள்‌, மனிதனின்‌ உழைப்பால்தான்‌ 
இவை பயிராகும்‌. 

மனித முயற்சியில்லாமல்‌ தாமாகவே வளரும்‌ செடி, கொடி, மரம்‌, புல்‌ 
மூண்டு இவை இயற்கைத்‌ தாவரம்‌ எனப்படும்‌. இயற்கைத்‌ தவரம்‌ ஒவ்வோர்‌ 
ஊரில்‌ ஒவ்வெரு வகையாக இருக்கும்‌. மழை குறைவான லெ ஊர்களில்‌ கரிசுக்‌ 
காடுகள்‌ உண்டு. இங்குப்‌ புல்‌, பூண்டு, முட்செடி, அவாரை, நிலவகை . போன்ற 


னக: கர்கள்‌ கிட்‌ பக டல்‌ சாகு ET 
ர ப, 


இரண்டாம்‌ புத்தகம்‌ த 


செடிகள்‌ இயற்கையாக உண்டாக இருக்கும்‌, இங்கு ஆடுமாடுகள்‌ மேய்க்க வசதி 
யுண்டு. நீர்ப்பிடிப்புள்ள சில இடங்களில்‌ நீர்‌ முள்ளி, நாணல்‌, கோரை முதலியன 
வளரும்‌. நாணல்‌ மிருகங்களுக்கு உணவாகவும்‌, கோரை பாய்‌ பின்னவும்‌ 
உபயோகமாகும்‌. புறம்போக்கான நிலங்களில்‌ சில ஊர்களில்‌, கருவேலமரம்‌, முட்‌ 3 


பட்டப்‌ அதின்‌! ச வய்த்கு 
அப்த்‌ NT அ த 





படம்‌ 10. கனி 


புதர்‌, பிரண்டைக்‌ கொடி, கள்ளி, தாழை இவை அதிகமாயிருக்கும்‌. இங்குள்ள மர. 
வகைகள்‌ அடுப்பெரிக்க உபயோகப்படும்‌. 7 
பெரிய ஓடைகள்‌, வயல்‌ வரப்புரிகள்‌ இவை ஒரமாக வல்லாரை, கருசில! 
கண்ணி, பேன்ற தாவரங்கள்‌ வளரும்‌. இவைகள்‌ சிறந்த மூலிகைகளாகும்‌; தே 
திற்கு மாக்கள்‌ தரக்கூடியவை. ௫ 
உங்கள்‌ ஊரைச்‌ சுற்றிப்‌ பார்த்து இய ற்கைத்‌ தாவர வகைகளையும்‌, அவைகள்‌ _- 
வளர்ந்திருக்கும்‌ இடைங்களையும்‌. அவைகள்‌ மனிதர்களுக்குப்‌ பயன்படும்‌ விதங்கள்‌ 
கண்டறியுங்கள்‌. 





Ca 













கேள்விகள்‌ ம்‌ 
1. இயற்கைத்‌ தாவரங்களில்‌ சிலவற்றைக்‌ கூறு. i 
9. நீர்ப்‌ பிடிப்புள்ள விடங்களில்‌ உண்டாகும்‌ தாவரங்களெவை 7 A 
3. மூலிகை வகைகளில்‌ இரண்டைக்‌ கூறு. ம்‌, 
4. நெற்பயிர்‌ எந்தெந்த நிலத்தில்‌ பயிராகும்‌ ? 
ந. புன்செய்‌ நிலங்களில்‌ விளையும்‌ பயிர்களில்‌ ஈான்கு கூறு. தி 


ள்‌ ம்‌ i} ட p - ்‌ 


ட அ 


பூமி நால்‌. 


11. பிர்‌ வகைகள்‌ 


ம்‌ ன்‌ பாடத்தில்‌ நீங்கள்‌ ஊரின்‌ தரை அமைப்பையும்‌ மண்‌ வகையையும்‌ பற்றிக்‌ 
3 தச்சர்கள்‌ இயற்கைத்‌ தாவரங்கள்‌ பல உள்ளன வென்றும்‌ அறிந்தீர்கள்‌. இப்‌ 
்‌ பாடத்தில்‌ மனிதனின்‌ உழைப்பால்‌ பயிராகும்‌ தாவரங்களைப்‌ பற்றி ஆராய்வோம்‌. 
, தீரை அமைப்பு, மண்வகை, நீர்‌ நிலை இவ ந்திற்கு ஏற்ற மாதிரிதான்‌ ஓர்‌ ஊரின்‌ பயிர்‌ 
வகை அமைந்திருக்கும்‌. 













உங்கள்‌ ஊர்‌ சம்பந்தப்பட்டவரையில்‌ இவ்விதப்‌ பொருத்தத்தை நன்கு கண்டறி 
- யலாம்‌. தாழ்வான சமநிலங்கள்‌ களிப்பாகவும்‌ நல்ல வளமுடையவையாகவும்‌ இருந்து 
து, ஏரி, அல்லது குளம்‌ இவைகளில்‌ ஏதாவது ஒன்றிலிருந்து நல்ல பாசன வசதி 
13; னருந்தால்‌, ஈன்செய்ப்‌ பயிர்கள்‌ விளைவிக்‌ 
கப்படும்‌ நிலத்தை மேடுபள்ளமில்லாமல்‌ 
செய்து, வரப்புகள்‌ கட்டி, அந்த வயல்களில்‌ 
நெல்‌, கரும்பு, வாழை, வெற்றிலை முதலியன 
பயிர்‌ செய்யப்படும்‌, இவைகள்‌ நன்செய்ப்‌ 
பயிர்கள்‌ எனப்படும்‌. . 








யு. | யு / ்‌ ப்‌ [0 க்‌ ்‌ 
- ப்‌ யர்‌ டி நர ்‌ ச்‌ (ம - ்‌ யி ௮௧ - - | . . . ௪ உச 
இர்‌ வலு த. aN பர்வ ட மேட்டுப்‌ பாங்கான நிலமாகவும்‌ நீர்ப்‌, 
யா்‌ dio Ne மு ய011 7! ail 04/5 ARN, GE x 2 x 
பத்க்‌ ம்‌ ப ad me Ne வி பாசன வசதியற்றதாகவும்‌ இருந்தால்‌ 
ம்‌ 20 EA 15 ்‌ 1 ட்‌ அல்‌, கடி 4 s . 2 1] = . ௪ 
னார்‌? மய அங்கு விளைவிக்கப்படும்‌ பயிர்கள்‌ அவ்வப்‌ 


போது பெய்யும்‌ மழையைப்‌ பொருத்திருக்‌ 
படம்‌ 12. வ்‌ வயல்‌ கும்‌; சொற்பமான த கொண்டு 


ந லங்கள்‌ எனப்படும்‌, புன்செய்‌ நிலங்களில்‌ புன்செய்ப்‌ பயிர்‌ வகைகளவான கடலை, 
தபம்‌, மொச்சை, துவரை, ஆமணக்கு, கம்பு முதலியன பயிராகும்‌. 


சில புன்செய்‌ நிலங்களில்‌ கிணறுகள்‌ தோண்டி, கிணற்றிலிருந்து நீரை 


_... இன்னும்‌ சில இடங்களில்‌ தோட்டங்கள்‌ அமைத்துக்‌ காய்கறி வகைகள்‌, பழ 
. வகைகள்‌, புஷ்ப வகைகள்‌ இவைகளைப்‌ பயிரிடுவார்கள்‌. இவை தோட்டப்‌ பயிர்‌ எனப்‌ 


கேள்விகன்‌ 
1. நெற்பயிர்‌ எந்தெந்த நிலத்தில்‌ பயிராகும்‌? 
2. புன்செய்‌ நிலங்களில்‌ விளையும்‌ பயிர்களில்‌ நான்கு கூறு. 
| பயிற்சி 


2 க்கள்‌ ஊரில விளையும்‌ பயிர்வகைகளைப்‌ பற்றியும்‌, அவைகளின்‌. உபயோகங்‌ 
| ம்‌ ஒரு பட்‌ தயார்‌ செய்‌. டவ எக்தெக்த நிலங்களில்‌ அதிகப்‌. க்‌ 





ச ஆக்கம்‌ >. 8 - த்‌ ட்‌ A 
2 மப்‌ வடர ம ம டர்கி இடப 
4 ட க ந்தி ஜப்‌ PR ed a கள்ரகக, ட்‌ 


















இரண்டாம்‌ புத்தகம்‌ 79௮ 

| 

இரண்டாம்‌ பாகம்‌ இ 

12. பூமியில்‌ நம்‌ இததியரவின்‌ இருப்பிடம்‌ ர்‌ 

மூதலில்‌ நாம்‌ வசிக்கும்‌ .பூமியைப்பற்றி நாம்‌ தெரிந்து கொள்வது அவசிய | 
மானது. முதலில்‌ பூமியின்‌. வடிவம்‌ எப்படியிருக்கிற து என்று அறிய வேண்டும்‌. a 
பூமியின்‌ வடிவம்‌ உருண்டையானது. ஆனால்‌ நமது கண்களுக்குப்‌ பூமி தட்டையாக . ' 
இருப்பதுபோல்‌ தோன்றுகிறது. தட்டையாகக்‌ காணப்படும்‌ இப்பூமி உண்மையில்‌ | 
உருண்டை வடிவமான துதான்‌ என்பதை அறியப்‌ பல.வழிகள்‌ a 
உண்டு. அவைகளை அடுத்த வகுப்பில்‌ கற்றுக்கொள்வீர்கள்‌. 3 
பூமியின்‌ உண்மையான வடிவத்தை அறிவது எப்படி 2 A 
உங்கள்‌ பாடசாலையிலுள்ள குளோப்பைப்‌ பரார்த்திருப்பீர்கள்‌. a 
அகைக்‌ கோளம்‌ என்றும்‌ சொல்வோம்‌. தி 
இந்தக்‌ கோளத்தைக்‌ கொண்டு பூமியைப்பற்றிய பல J 
உண்மைகளை நாம்‌ தெரிந்துகொள்ள முடியும்‌, தி 
உருண்டை வடிவமான பூமி தன்னைத்தானே _ 
சுற்றிக்‌ கொள்கிறது. சுழற்றி விடப்பட்ட பம்பரம்போல்‌ க so வ 


அது சதாசர்வ காலமும்‌ சுழன்று கொண்டே இருக்கிறது. ஒரு 
ரூபாய்‌ நாணயத்தை எடுத்து மேஜையின்‌ மேல்‌ சுழற்றிவிட்‌ 
டால்‌ அதுவும்‌ வேகமாகச்‌ சுழலுமல்லவா ? பம்பரத்திற்கு 
உள்ளதுபோல்‌ இதற்கு அச்சு இல்லாவிட்டாலும்‌, ஓர்‌ அச்ச டம்‌ 13. 





3 

ரது 
J 
ட 


தெ.து. 





அறாவங்கர' 


இருந்தால்‌ எப்படிச்‌ சுமலுமோ, அப்படியே சுண்டி விடப்பட்ட பங்கய ரேகை. | 
நாணயமும்‌ சிறிது நேரம்‌ சுழலும்‌. 


இது போலவே பூமியும்‌ அச்சின்‌ உதவியில்லாமலை சுழல்கிறது. ஆனால. 


= க வ்‌ 
1 ட்ட CTE 





அதன்‌ தென்‌ கோடி முனைக்குத்‌ தென்‌ துருவம்‌ என்று. 2 


















வகுப்பில்‌ பூமியின்‌ வடிவமான கோளம்‌ சுற்றுவதற்கு : 
ஆதாரமாக ஓர்‌ அச்சு செருக்கப்பட்டிருக்கிறது. பூமிக்கு - 
இவ்வித அச்சு இல்லாவிட்டாலும்‌, அச்சு உள்ளது என்று 22 
நாம்‌ பாவிக்க வேண்டும்‌. அதனால்‌ பல விஷயங்களை நாம்‌ - 
உணர்ந்து கொள்ள முடியும்‌, 2 

பூமியின்‌. அச்சு வடக்குத்‌ தெற்காக உள்ளது. அச்‌ 3 
சின்‌ டக முனைக்கு வடதுருவம்‌ என்று பெயர்‌. இ 


பெயர்‌. ல 
இவ்வீரண்டு துருவங்களுக்கும்‌ நடுவிலே சோளத்‌ 
தைச்‌ சுற்றி ஓரு கோடு செல்வதைப்‌ . பார்‌. இதனால்‌. ம 
உருண்டையான பூமி இரண்டு சரி பாதி உருண்டைகளாக இ 
கப்‌ பிரிக்கப்படும்‌. அவைகளை வட பாதிக்‌ கோளம்‌, தென்‌ - 
பாதிக்‌ கோளம்‌ என்று அழைப்போம்‌, பூமியின்மேல்‌ 3 
அவ்விதக்‌ கோடு உண்மையில்‌ இல்லை. இது ஒரு பாவ 7 த்‌. 
கோடேயாகும்‌. இதைப்‌ பூமத்திய ரேகை ட்‌ ட்‌. 
பட்டக்‌ என்று க த பல்‌ 


ம்‌ க்கு னி 


சி fT ட a 
a ௫௫ 3 ட > ன கட நதிப்‌ நன்‌: 3-௪. tt 
TL errs க அ ds - பில்‌ மிய ட சடப்‌ க்கம்‌ ர்‌ its RS 


பூமி நூல்‌ 

இ த. வகுப்பிலுள்ள கோளத்தில்‌ இந்தப்‌ பூமத்திய ரேகையைக்‌ காணுங்கள்‌. அந்தக்‌ 
கோட்டிற்கு வடக்கிலும்‌ தெற்கிலும்‌ பல தேசங்களின்‌ படங்கள்‌ எழுதப்பட்டிருக்‌ 
_ தின்றன. நம்‌ பாரத நாட்டை இக்கோட்டிற்குச்‌ சிறிது வடக்கில்‌ காணலாம்‌. ஆகவே 
. நமது இந்தியா வடபா தியிலிருக்கிற து என்பதை அறிந்துகொள்ளுங்கள்‌. 
்‌ கேள்விகள்‌ 

களிமண்ணால்‌ கோளம்‌ ஒன்று செய்து அதில்‌ பூமியின்‌ அச்சைக்‌ காட்ட ஒரு குச்சியைச்‌ 

கோளத்தை இரு சமமாகப்‌ பிரிக்கும்‌ கோடு இன்னது என்று குறிப்பிடு. 


அர்தக்‌ கோளத்தில்‌ பூமத்திய ரேகையை வரை. 


ட . வடபாதிக்குச்‌ வெப்பு; தென்பாதிக்கு மஞ்சள்‌, ஈடுக்கோட்டிற்குக்‌ கருப்புமாக ௮க்கோளச்‌ 
ஞ்‌ திற்கு வர்ணம்‌ தட்டு. 


. 138. இந்தியாவின்‌ இயற்கை அமைப்புப்‌ படம்‌ 
எதிர்ப்புறமுள்ள படத்தைப்‌ பாருங்கள்‌. இதுதான்‌ நம்‌ பாரத நாடு. இதில்‌ 
பலவித அழகிய வர்ணங்கள்‌ தீட்டப்பட்டிருக்ன்‌ றன. இந்த வர்ணங்கள்‌ வெறும்‌ 
அழகுக்காக உபயோகப்படவில்லை. நம்‌ நாட்டைச்‌ சூழ்ந்துள்ள கடல்‌, நாட்டில்‌ உள்ள 
மலைகள்‌, உயர்ந்த மேட்டு நிலங்கள்‌, தாழ்ந்த நிலப்பரப்புகள்‌. இவைகள்‌ பலவித 
௩ வர்ணங்களால்‌ காட்டப்பட்டிருக்கின்‌ றன. ப 


. “ஆகவே, இப்படம்‌ நம்‌ காட்டின்‌ இயற்கையான அமைப்பை விளக்க உதவு 
து, ஒரு தேசத்தின்‌ இயற்கை அமைப்பை இவ்விதம்‌ வர்ணங்கள்‌ மூலம்‌ படத்தில்‌ 
டிக்கா ட்டுவது உண்டு. அதற்கு இயற்கை அமைப்புப்‌ படம்‌ என்று பெயர்‌. 
- இயற்கை அமைப்புப்‌ படத்தில்‌ நம்‌ விருப்பப்படி வர்ணங்களைத்‌ தீட்டி விட. 
- முடியாது. ஓவ்வொரு வர்ணமும்‌ ஒரு காரணத்தைக்‌ கொண்டு உபயோகிக்கப்பட்‌ 
டிருக்கும்‌. படத்தின்‌ அடியில்‌ ஓவ்வொரு வர்ணமும்‌ எதைக்‌ குறிக்கின்றது என்‌ ற 
. குறிப்பும்‌ சேர்ககப்படவேண்டும்‌. இதற்கு வர்ணக்‌ குறிப்பு என்று பெயர்‌. 


மறுபடியும்‌ ஈம்‌ நாட்டு இயற்கை அமைப்புப்‌ படத்தை நோக்குங்கள்‌. அதில்‌ 
வர்ணக்‌ குறிப்பில்‌ ஐந்து வர்ணங்கள்‌ இருப்பதைப்‌ பாருங்கள்‌. அடியில்‌ நீலவர்ணம்‌ 
- தாட்டப்பட்டுல்ளது. நீலவர்ணம்‌ கடல்களைக்‌ குறிக்கும்‌. நம்‌ நாட்டின்‌ எந்தெந்தப்‌ 
பக்கங்களில்‌ கடல்கள்‌ உள்ளன என்று பார்த்துச்‌ சொல்லுங்கள்‌. பச்சை வர்ணமீடப்‌ 
பட்டுள்ள பாகங்கள்‌ சமவெளிப்‌ பிரதேசமாகும்‌. இதிலிருந்து நம்‌ நாட்டின்‌ மேல்கரை 
 ஓரமாகவும்‌ 8ழ்க்கரையை ஓட்டியும்‌ சமவெளிகள்‌ இருப்பதை அறிந்து கொள்ளலாம்‌. 
வடக்கில்‌ கங்கை சிந்து நதிகள்‌ பாயும்‌ பிரதேசங்களில்‌ அகன்‌ ற சமவெளிகள்‌ உள்ள 
தைக்‌ காணலாம்‌. மஞ்சள்‌ நிறம்‌ 600 அடிக்குமேல்‌ 1500 அடிக்கு உட்பட்ட பிரதேசங்‌ 
களைக்‌ குறிக்கும்‌. இவை சமவெளிகளைவிட உயரமான நிலங்களைக்‌ குறிக்கும்‌. ஆரஞ்சு 
வர்ணம்‌ 1500 அடி முதல்‌ 8000 அடி வரையிலுள்ள உயர்ந்த பிரதேசங்களைக்‌ காட்டும்‌. 

9 அடிக்கு மேற்பட்ட மலைகள்‌ இவை இருண்ட ஆரஞ்சு வர்ணத்தால்‌ காட்‌ 
பட்டிருக்ன்றன.  இக்குறியிலிருந்து இந்தியாவின்‌ வடக்கே பெரிய மலை இருப்‌ 


டா யும்‌. .Q குன்‌ இந்தியாவில்‌ மேல்கரையை ஒட்டியும்‌, கீழ்க்கை ரயை ஓட்டியும்‌ 


fg 
- இ 


௯ 


இருப்பது தெரியும்‌. இந்தியாவின்‌ தென்பாகம்‌ முக்கோண வடிவமான ஒரு 
ருப்பது . வெர்யும்‌. நதிகள்‌ கருப்புக்‌ கோடுகளால்‌ காட்டப்பட்டிருக்‌ 


27 ன்‌ 
த்‌ ல 
பன்‌ இட? 
நன்‌. பகல 
ட்‌ - ௧௮ ரணை அ: ல 
Pn - வவ வக ந்தர்‌. இத்தக ர: உல டை ஆன வு ணத 


i வு அகி ட்டணிட்டலை அதித ப அப எரி ம 
“ஆத டி உ அ ௩ க திர > 
தகவ DE வட்ட அ: A உட்ச உப்மா ரி 





a 


இந்தியா 


| யற்கை அமைப்பு | 








2 இரண்டாம்‌ புத்தகம்‌ 
கேள்விகள்‌ 
1. இந்தியாவின்‌ படம்‌ ஒன்று வரைந்து இயற்கைப்‌ பிரிவுகளை வர்ணம்‌ திட்டிக்‌ சாட்டுகள்‌ 


2. வரணங்களிலவிறாந்‌ து சமவெளிகள்‌ எங்குள்ளனவென்பசைச்‌ சொல்‌. 


3, வர்ணக்‌ குதிப்பிலிருர்‌ த இட்தியாவின்‌ தெற்கு மேட்டு நிலம்‌ எங்கு உயரமதிசம்‌, எப்பக்க 
மாகச்‌ சரிந்‌ தள்ள அ என்று சொல்லுங்கள்‌. 


14. நதிகள்‌ 


நதிகள்‌ எவ்வாறு உண்டாகின்‌ றன என்று படித்துள்ளோம்‌, நதிகள்‌ யேட்டு 
நிலங்களிலும்‌ மலைச்‌ சரிவுகளிலும்‌ உற்பத்தி = ரி 
யாகின்றன. நதி உண்டாகுமிடத்திற்கு உற்பத்தி 2 
ஸ்தானம்‌ என்று பெயர்‌. பலசிறு ஓடைகள்‌ ஒன்‌ று 
மீசர்நீது சிற்றுறுகளாகும்‌. பல சிற்றாறுகள்‌ சேருவ 
தால்‌ வரவர நதி அகலமாசக்கொண்டே சமவெளி 
வழியாக ஓடும்‌; வழியில்‌ உள்ள மேட்டு நிலங்களை 
வளைத்துச்‌ சுற்றிக்கொண்டு செல்லும்‌. 





படத்தில்‌ ந காட்டப்பட்டுள்ள விதம்‌ 4 
இதை அனுசரித்தே இருக்கும்‌. படத்தில்‌ நதி 6 15. சதி உற்பத்ி-உபரதிகள்‌ 1 
கருப்புக்கோட்டினால்‌ காட்டப்பட்டிருக்கிறது. சிறு சிறு வளைந்த கோடுகள்‌. சிற்று . 
றுகளைக்‌ குறிக்கும்‌. இவை உப நதிகள்‌ எனப்படும்‌. இச்சிறு கோடுகள்‌ ஒன்று - 

சேரச்‌ சேர, அகலமான கோடுகளாக நதியிஎ 
போக்குக்‌ காட்டப்படும்‌. நதி வளைந்து. வந்‌, 
செல்வதால்‌ கருப்புக்‌ கோடுகள்‌ வட வட 
வரைமப் ட ட ருக்கு. 





ன ...: மீதி, இந்தியாவின்‌ முக்கிய நதிகள்‌ 





அ 























இந்தியாவின்‌ வடக்கே ஒரு பெரிய மலை அமைந்துள்ளதை இயற்கை அமைப்புப்‌ 
படத்தில்‌ காண்பீர்கள்‌; இதற்கு இமயமலை என்று பெயர்‌. இது உலகிலேயே மிகப்‌ 
இந்தியாவிலுள்ள 
நதிகள்‌ 
௫ | ட ்‌ 









mm க 










பஜ: அப. 


ட்‌ 
்‌ 


NTF 
Ma அறத்‌ 
ve 
4 

Vv 


ETT 


ப 


சள, 
3 


ப்ட்‌. 
} 
(1% 


1 


















பல்‌ 


ப்பி 


ப IFIP 
2271] / ந்‌ 32212 
ப 





டல்‌ 
49 
க்‌ 
723 








713. 


£3 
1544] 






3 





i 
ர 







SITIES Tn நசை 
பவ க HAITI பபப 












8] 1323 
12227 பதப்‌ 
வம்ப ம்ப வவ HSI 









தன்‌ பிரதேசம்‌ பஞ்சாப்‌ எனப்படும்‌. 
“ப்தி கடலுடன்‌ . சேருமிடத்தில்‌ ... 





| இது இமயமலையில்‌ உற்பத்தியாகிறது. மலை 
மைல்‌' - வடக்கு முகமாக” ஓடுகிறது. காஷ்மீரத்தில்‌ தெற்கு முக 
பிறகு ஐந்து உப௩திகள்‌ இதனுடன்‌ வந்து கலக்கின்றன. 





ல | 
ரர 15 2213 


ஆப்‌ i 29 ட ௬2௮42௫ 


இரண்டாம்‌ புத்தகம்‌ 77 


ஏ ற்பட்டுள்ளது. இந்நதி நீர்ப்பர்சன த்திற்கு அதிக உபயோகமான து. இதன்‌ குறுக்கே 
சுக்கூர்‌ அணைக்கட்டு கட்டப்பட்டுள்ளது. 


கங்கை : இந்துக்கள்‌ இதனை ஒரு புண்ணிய நதி என்று போ ற்றுகிறார்கள்‌. 
இதுவும்‌ இமயமலையில்‌ கங்கோத்ரி என்னுமிடத்தில்‌ உற்பத்தியாகிறது. அதுவும்‌ 
அநேக மைல்‌ தூரம்‌ மலைகளுக்கிடையே செல்லுகின்றது. ஹரித்வார்‌ என்னுமிடத்தில்‌ 
சமவெளிக்குள்‌ நுழைகிறது. இதற்குப்‌ பல உப௩திகள்‌ உண்டு. இதன்‌ முக்கிய உபநதி 
யமுனை, கங்கை பாயும்‌ சமவெளி மிகவும்‌ செழிப்பான து. இச்சமவெளியில்‌ பல இராச்‌ 
சியங்கள்‌ தோன்றின; இம்5தி வங்காளக்‌ குடாக்கடலுடன்‌ சேருகிறது. இதற்கு ஒரு 
பெரிய மும் மகப்‌ பூமி உண்டு. 


பிரம்மபுத்திரா: இது இமயமலையின்‌ வட்புறத்திலுள்ள்‌ திபெத்‌ பீடபூமியில்‌ 
உற்பத்தியாகிக்‌ கிழக்காக ஓடி வருகிறது, இதற்கு அதிக உபநதிகள்‌ கடையா. தெற்‌ 
காகத்‌ திரும்பியதும்‌ அஸ்ஸாமில்‌ நுழைகிறது; பிறகு வளைந்து சென்று கங்கையுடன்‌ 
சேர்ந்து கடலில்‌ கலக்கிறது, 


தக்கண பீடபூமியின்‌ நதிகள்‌ மேற்குத்‌ தொடர்ச்சி மலையில்‌ உற்பத்தியாகிக்‌ 
இழக்காக ஓடி, வங்காளக்‌ குடாக்கடலில்‌ கலக்கின்றன. இவைகள்‌ கோதாவரி, 
்‌ கிருஷ்ணா, காவேரி, வைகை, தாமிரபர்ணி, என்பவை முக்கியமானவை. கோதாவரி, 
இருஷ்ணா, காவேரி நதிகளின்‌ டெல்ட்டாப்‌ பாகங்கள்‌ செழிப்பானலை, தென்னிந்திய 
நதிகள்‌ கோடையில்‌ பெரும்பாலும்‌ வறண்டிருக்கும்‌. 






நருமதை, தபதி என்ற நதிகள்‌ மேற்கு முகமாக ஓடி, அரபிச்‌ கடலில்‌ ௬ ர 
கின்றன. இவை ஒரே முகத்துடன்‌ கடலில்‌ கலக்கின்றன. இவைகளுக்கு டெல்க 
டாக்கள்‌ இல்லை. 

கேள்விகள்‌ 
1. மும்முசப்‌ பூமியுடைய இர்திய ஈதிசளில்‌ மூன்று கூறு, 
2. சம்சையின்‌ முக்கிய உபாதி எத 2 
ஷ்‌ பிசம்மபுத்திசா எங்கு உற்பத்‌ தியாறெது ? எங்கு வந்து சம்கமமாறெது ? 
4. அசபிக்கடலில்‌ சல்கமமான்ற இரு ஈதிகளைச்‌ சொல்லு. 
5. ஒரே முகமுடைய இரு சதிசள்‌ எவை? 
6. தென்னிர்திய ஈதிகள்‌ பெரும்பாலும்‌ ஏன்‌ இழக்கு முகமாய்‌ ஐடுகின்றன ! 


பயிற்சி 
இந்தியா படமொன்றில்‌ ஈதிகளை வரை, 


௨... 46, போக்கு வரவு மார்க்கங்கள்‌ 


..... படங்களில்‌ நதிகள்‌ செல்லும்‌ போக்கை எப்படிக்‌ காட்டுகனுர்கள்‌ என்பது உங்க 
ளூக்குத்‌ தெரியும்‌. அது (2 போலவே போக்கு வரவு: மார்க்கங்களைப்‌ படத்தில்‌, எவ்வா று 
காட்டுகிறார்கள்‌ என்பதையும்‌ நீங்கள்‌ தெறிந்து கொள்ள வேண்டும்‌, 


அருகிலுள்ள அல்‌ நாம்‌ நடையாகச்‌ செல்லம்‌. . அனால்‌ 
அதிக தூரத்திலுள்ள இடங்களுக்குச்‌ செல்ல மாட்டுவண்டி, குதிரை : வண்டி, இரயில்‌ 
மின்சார வண்டி, பஸ்‌, ஆகாய விமானம்‌, கப்பல்‌ முதலிய சாதனங்களைப்‌ பயன்படுத்து 
கிறோம்‌. சாதாரணமாக மார்க்கங்கள்‌ மூவகைப்படும்‌. ஆகாய மார்க்கம்‌, நில மார்க்கம்‌ 
நீர்‌ மார்க்கம்‌ என்பவை. நீர்‌: மார்க்கம்‌ நதிகள்‌. அல்லது கடல்கள்‌ மூலமாக. ஏற்படும்‌. . 
ஆகாய மார்க்கம்‌ முக்கிய பட்டணங்களை த்தான்‌ இணைக்கும்‌. இவை படத்தில்‌. சாதார . 









அந்‌ தயா விலுள்ள 
இக்கிய இ௫ப்புப்பாதைகள்‌ 


ஆகாய மார்க்கங்கள்‌ : 


கனு ்கோடி 





்‌ திநவனந்தபுரம்‌ 


ஜ்‌ த இந்து மகா சடுத்திரம்‌ 


_—— 





pc 


படம்‌ 18. (லேசான கருப்பு வர்ணம்‌-பாகிஸ்‌ தான்‌) ப 







|  ணமாகச்‌ சிவப்புக்‌ கோடுகள்‌ மூலம்‌ காட்டப்பட்டிருக்கும்‌. அநேகமாக. இவை நேர்க்‌ 
அ ம்ப காட்டப்படும்‌. ஏன்‌ என்று சொல்ல ப்‌ 2 


: சாலை அல்லது ரயில்வே என இரண்டாகும்‌; ல்‌ 
த லலத! பல கட்டப்‌ பதிக க 'போடப்பட்‌ டி ௬ க்‌ 








கும்‌. நமது நாட்டில்‌ பல பெரிய சாலைகள்‌ ஏற்பட்டுள்ளன. இவைகளுக்கு டிரங்க்‌ ரோட்‌ 
என்று பெயர்‌, 


இரயில்‌ பாதை ஓரே கருப்புக்‌ கோட்டினால்‌ குறிக்கப்பட்டிருக்கும்‌. ஆனால்‌ 
அவற்றின்‌ குறுக்கே ஏணிப்‌ பழுக்களைப்‌ போன்று சிறுசிறு கோடுகள்‌ செல்லும்‌. 
பல இரயில்பாதைகள்‌ கூடுமிடத்திற்கு ஜங்ஷன்‌ என்று பெயர்‌. சாலையும்‌ இருப்புப்‌ 


இந்தியாவிலுள்ள 
மூககிய ரஸ்தாக்கள்‌ 





படம்‌ 19. 


பாதைகளும்‌ பல நகரங்களை இணைக்கின்‌ றன. இவை ஒரு படத்தில்‌ அநேகமாக 
ஒன்‌, றயொன்‌ று அநுசரித்துச்‌ செல்வதைப்‌ படத்தில்‌ காணலாம்‌. 


ஒரு நாட்டி ற்கும்‌ மற்றொரு நாட்டிற்கும்‌ இடையே கடல்‌ மார்க்கம்‌ உண்டு. 


இரண்டாம்‌ புத்தகம்‌ | 19. 


அல்லது ஒரு நாட்டின்‌ துறைமுகப்‌ பட்டணங்களை இணைத்தும்‌ கடல்‌ மார்க்கங்கள்‌ ஏற்‌ 


பட்டுள்ளன. 


பயிற்சி 


2 1 சென்னையிலிருக்த மதுரைக்குச்‌ செல்லும்‌ இருப்புப்‌ பாதையைப்‌ கலில்‌ வரை. . 


ம ர என்‌ லிகுக்தி பல திசைகளில்‌ செல்லும்‌ பாக்கப்‌ பத்தில்‌ வரைர்து. 


ந்‌ ம வில்‌ 4 ரி 


பாய்‌ போகும்‌ கடல்‌ மார்க்கத்தைப்‌ த்க்‌ க தட்ட ர்‌! 
5 அங்க a அனிப்கேன்‌ த. ப்‌ 










க 


| 


பூ 

| 
சூ 
ன்‌ | 





5 Qo ... பூமி நுல்‌: : 


்‌ நமது தேசப்‌ படத்தைப்‌ பாருங்கள்‌. சென்னை, பம்பாய்‌, டில்லி, கல்கத்தா 
போன்‌ ற பெரிய நகரங்களும்‌ இன்னும்‌ பல சிறிய பட்டணங்களும்‌. எவ்விதம்‌' காட்டப்‌ 
பட்டி ருக்கன்‌ றன என்பதைக்‌ கவனியுங்கள்‌. இரயில்‌ மார்க்கங்கள்‌, சாலைகள்‌, . இவை 
கூடுமிடங்களில்‌ பட்டணங்களின்‌ பெயர்கள்‌ எழுதப்பட்‌ டிருப்பதையும்‌ கவணி. 


17. படத்தில்‌ நகரங்கள்‌ காட்டப்படும்‌ விதம்‌' 


சதுரம்‌ போன்ற குறிகளால்‌ சில நகரங்கள்‌ காட்டப்பட்டி ருக்கும்‌; இவை 
தலைநகரங்களைக்‌ குறிக்கும்‌. கல்கத்தா, சென்னை, பம்பாய்‌ போன்‌ ற நகரங்கள்‌ இவ்விதம்‌ 
காட்டப்பட்டுள்ளன. ' ஒரு லக்ஷம்‌ ஜனங்களுக்கு மேல்‌ வசிக்கும்‌ நகரங்களை இவ்விதம்‌ 
குறியிட்டுக்‌ காட்டுவது வழக்கம்‌, 
ப சில பட்டணங்கள்‌ வட்டமான குறிகளால்‌ குறிக்கப்பட்டி ருக்கும்‌. இவை தலை 
. ககரங்களைவிடக்‌ குறைவான ஜனத்தொகை உடையன என்று உணர வேண்டும்‌. 
இன்னும்‌ சில பட்டணங்கள்‌ சிறிய புள்ளிகளால்‌ காட்டப்பட்டி ருக்கும்‌. இவை 
- சிறிய பட்டணங்கள்‌ என்று அறியலாம்‌. மற்றும்‌ இ சிறிய பட்டணங் 
களைப்‌ படத்தில்‌ காட்ட முடியா து. 
[த வில்லாப்‌ படங்களில்‌ பல பெரிய பட்டணங்களையும்‌ சிறிய பட்டணங்களையும்‌ 
- காட்ட முடியும்‌. தாலுகாப்‌ படங்களில்‌ சிறிய கிராமங்களும்‌ குறிக்கப்பட்டி ருக்கும்‌. 
அ பயிற்சி 
ட்‌. 1. சதுசம்‌, வட்டம்‌, புள்ளி இவைகளால்‌ குறிச்சப்படும்‌ லெ பட்டணங்களின்‌ பெயர்களை 
எழுதுங்கள்‌, அவற்றின்‌ ஜனத்தொகையைக்‌ கேட்டு அறியுங்கள்‌. 


்‌ 15. இந்தியாவின்‌ முக்கிய நகரங்கள்‌ 

இ ஒரு தேசத்தில்‌ எப்படிப்‌ பெரிய நகரங்கள்‌ ஏ ற்படுகின்றன தெரியுமா £ 

2 வசிப்பதற்கு ஏற்ற வளமுள்ள இடம்‌, தொழிற்சாலை உள்ள இடம்‌, வசதியான 

ந துறைமுகம்‌ இவ்வ தரல்‌ பெரிய . 
ல்‌ நகரங்கள்‌ ஏ ற்படுகின்‌ றன. 



















நமது மாகாணத்தின்‌ தலைநகரான 
சென்னை வியாபார ஸ்தலமாக இருந்து 
பெருகிற்று. பிறகு துறைமுக வசதியும்‌ 
இதற்கு ஏற்பட்டது. லைகோர்ட்‌, . 
-கலாசாலைகள்‌, தொழி ற்சாலைகள்‌. இவை 


௮ ஒரு பெரிய ஈகரமாயிற்று. கப்பல்கள்‌, 
ரணி விமானம்‌, இரயில்‌ இவை மூலமாகப்‌ பல 

இடங்களுக்கு இங்கிருந்து கட. முடியும்‌, 
மேற்குக்‌ கரையில்‌ உள்ள. பம்பாய்‌ 


ஒரு பெரிய துறைமுகப்‌ பட்டினம்‌. சென்‌. ்‌ 
ன செலவில்‌. அை ee வில்‌ அனால்‌ பம்பா ந. 






எல்லாம்‌ உண்டான பிறகு, சென்னை 


ரர அர ரா க்‌ வக்கில்‌, அணா த்ர தா்‌ ம. - S ண்ண x _ அ ன அண கனம்‌ ள்‌ ல்‌, ர ற அ பம பட a 
ரு A து வ iT ன்‌ ஞாபக அறிவிக்க ன அத்த = 3, நயன்‌ ட - ௮௧% AT டட மன படவி ட yD ஆ பழகு 3 8. PENT அல தவத] அந்தப்‌ சனிக்‌ 55 pe 
ல க சரக்க . ம்‌ ட்‌ = ல a 4 ஸல - . மக்‌ ஆரிப்‌ கடட யகது. 23) 


இரண்டாம்‌ புத்தக்‌ ட்‌ 

._.“- கல்கத்தா: “இந்தியாவின்‌ மிகப்‌ பெரிய பட்டினம்‌. இங்கே ஜனத்தொகை மிக ட 
- அதிகம்‌. பல தொழிற்சாலைகளும்‌ வியாபார சங்கங்களும்‌ ஏற்பட்டுள்ளன. இது 
கங்கையின்‌ னை நதிகளில்‌ ஒன்றான ஹுக்ளி நதியின்‌ இடது கரையில்‌ ஏற்பட்டுள்‌ 

ளது. கடலிலிருந்து பெரிய நீராவிக்‌ கப்பல்கள்‌ ஹுக்ளி நதியின்‌ மூலமாகக்‌ கல்கத்தா 3 


| என்பை க ௮ றியுங்கள்‌. 


விற்‌ ற்கு வருகின்‌ றன. 


கலாசாலை உள்ளது.  - =H 


பலவற்றிர்‌ ற்கு டில்லி ஒரு. தலைநகரமாக விளங்கி 


“கங்கை ஒரு புண்ணிய நதி. இதன்‌ மத்திய பாகத்தில்‌ காசி என்ற பட்ட 
ர்வ ள்ளது. இது ஒரு: சிறந்த யாத்திரை ஸ்தலம்‌, இதில்‌ இந்து சர்வ்‌ 


கங்கைச்‌ சமவெளியில்‌. பல இராச்சியங்கள்‌ தோன்றின. அவைகளில்‌ | 





வந்தபடியால்‌ டில்லி ஒரு பெரிய ௩கரமாயிற்று. 2 
தற்காலத்திலும்‌ நமது பாரத நாட்டிற்கு டில்லி 
தான்‌..தலைநகரம்‌. இதிலிருந்து 10 மைல்‌: தூர த்தி ட = a 
லுள்ள புதிய டெல்லி என்னுமிடத்தில்‌ அரசாங்க ந த ழீ ன்‌ 
சட்டசபைகளும்‌, காரியாலயங்களும்‌ ட்‌ | தல்‌ ச. 

டில்லியின்‌ இருப்பிடத்தைப்‌ படத்தில்‌ படம்‌ 21, புதிய டில்லி சட்ட சபைகள்‌ I 3 
பாருங்கள்‌, கங்கையின்‌ முக்கிய உபநதியாக லப 
யமுனை நதியின்‌ வலது கரையில்‌ டில்லி அமைந்துள்ள து, தி 


| இருப்‌! பிடத்தை அறியுங்கள்‌. . அவ்வாறு அது ஒரு பெரிய டா அ ஸீ 





கொச்சி: இது கொச்சி-திருவாங்கூர்‌ நாட்டி ற்கு வாயில்போல்‌ அமைந்துள்ள. ் 
கொஞ்ச காலத்திற்கு முன்புதான்‌ இ. து பெரிய துை றமுகமாயி ர ற்று. ஏராளமான செல ப 
செய்து ஆழமாக வெட்டி, பெரிய கப்பல்கள்‌ வந்து தங்கும்படி செய்‌ துள்ளார்கள்‌. 
உங்கள்‌ பள்ளிக்கூடம்‌ எந்த இடத்தில்‌ இருக்கி றது£ அது பெரிய நகரு. 
அப்படியானால்‌ அது படத்தில்‌ காட்டப்பட்டிருப்பதைப்‌ பார்த்து, தேசத்தில்‌ அதன்‌ 









உங்கள்‌ ஊருக்கு அருகில்‌ உள்ள பட்டணம்‌ எது? அது படத்தில்‌ எங்குள்ளது து. 


த்‌: பயிற்சி க 
i நமது சேசப்படம்‌ வரைந்து அதில்‌ இப்படத்தில்‌ வந்துள்ள நகரங்களைக்‌ குறி, 


பப... 19, படத்தில்‌ திசையதிதல்‌ 
க. மூன்றாவது. பனி எட்டுத்‌ திசைகளைப்பற்றி அறிந்துகொண்டீர்கள்‌. தரைப்‌ - 
பட்த்தில்‌ தஇசைக்குறிப்பை. வரைவது பற்றியும்‌ இசை மாறாமல்‌ இராமப்‌ படத்த 201௮ 


ப முக்கிய கட்டிடங்கள்‌, சாலைகள்‌ வ்‌ 5“ ப ப்‌ ட்ட. கொ 
டிருக்கி நீர்கள்‌. 


| ஏடு அதன்‌ எதிராக மி்லு்கள்‌ ்‌ 
... தெற்குத. உங்கள்‌ இடது கைப்புறம்‌ கிழக்கு; வலது க ந இந்த. ப்‌ 





ஒரு தேசப்படத்தில்‌ திசைகளை எப்படி ௮ நிவ ல்‌ பட த்தைச்‌ சவரல்‌ on 
படத்தின்‌ தலைப்புறம்‌ வடக்கு ; அடி 





ட து. விமன்‌, தென்கிழக்கு, தென்‌ ப 






ர்‌ பத்‌ வம சக்க கார பக்‌ வடா வர படம்‌. AREER ்‌்‌ 


ல பொழுது பாரத தேசப்‌ படத்தைச்‌ சுவரில்‌. மாட்டிக்‌ தட்ட பின்‌ 
(வரும்‌ ம்‌ சேள்வ்சுக்குப்‌ படத்தைப்‌ பார்த்து விடையளியுங்கள்‌. 


7. பம்‌ கரூர்‌ சென்னைக்கு எத்திசையில்‌ உள்ளது 7 


கத்‌ 
13 13 


2. சென்னையிலிருந்து பம்பாய்‌ எத்திசையில்‌ உள்ளது ? 


8... திருச்சிராப்பள்ளியிலிருந்து புறப்படும்‌ விமானம்‌ டில்லியை , அடைய ட 
சையாக பறக்கவேண்டும்‌ ? 


8 
இ - 
இட்ட 
இ 
அனி 
| 
[033 
[234 
"152 


ப 


ப 


4. இலங்கைத்தீவு இந்தியாவிற்கு எத்திசையில்‌ உள்ளது ? 

ம்‌. சென்னையிலிருந்து பம்பாய்‌ செல்ல விமான மார்க்கம்‌ நேர்க்‌ கோட்டில்‌ அமை 
யும்‌, சிவப்பு மையினால்‌ சென்னைக்கும்‌ பம்பாய்க்கும்‌ ஒரு கோடு இழு. அதையும்‌ 
டி ப சென்னையிலிருந்து பம்பாய்‌ செல்லும்‌ 
ஸ்‌ இரயில்‌ பாதையின்‌ போக்கையும்‌ ஓப்‌ 
ர: படு. இரயில்‌ பாதை பல இடங்களில்‌ 
இ 


௫. 
ந 












டர. 


காக 


ஸி 


$ 
3 J A பூ 
பப்ப 





| 
எ 


படம்‌ 82. எட்டுத்‌ இசைகள்‌ 


டீ கண்க க செல்கின்றது. ஏன்‌ தெரியுமா 2 பாம்‌ வல்‌ தையல்‌ 
த டங்கல்‌ ஒன்றும்‌ கிடையாது. அது நேராகப்‌ பறக்க முடியும்‌. இரயில்‌ பாதை தரை 

ரில்‌ செல்லுவதால்‌ மலைகள்‌, மேட்டு நிலங்கள்‌ இவைகளைச்‌ சுற்றிக்கொண்டும்‌ ஓர்‌ ஆற்‌ 
2 றின்‌ போக்கை ஓட்டியும்‌, பல ஊர்களின்‌ வழியாகவும்‌ செல்லவேண்டி யிருப்பதால்‌, 
டவ அது அவ்வா று வளைந்து வளைந்து செல்லவேண்டியிருக்கிற து. 


்‌. 3 நாம்‌ படித்துள்ள நகரங்களையும்‌ நாம்‌ அறிந்துள்ள நதிகளையும்‌ கவனிப்போம்‌. 
டில்லி, யமுனை ஆற்றின்‌ எந்தக்‌ கரையில்‌ உள்ளது? பம்பாய்‌ . பாரத நாட்டின்‌ மேல்‌ 
ர்‌ க கருமதை, தப தி நதிகளுக்கு த ட உள்ள து f சென்னை நகரம்‌ காவிரி 


கேள்விகள்‌ - வ்‌ ர 
அல்மா கரடு "இந்தியாவில்‌ எங்குள்ளது 2 | | 
கீகண ஈ பீடபூமிக்குக்‌ £ழ்ப்புறம்‌ உள்ள கடல்‌. எத? 
எ எத்திசையில்‌. வம வக்க (2) கல்கத்தா, 8). சா, ழ்‌ சொச்ச, 


- +f 
அள்‌ 


அ ட்டர்‌ ட ர ஆர ட்‌ ம்‌ கன்‌ ட ட ்‌ த்‌ ஜீ ட ்‌ 
17 ந அனுக அதக்‌ தத்தை ட ப்‌ ஆ ர ட்ட பயக்‌ அத்து ட 
பட வம த்தி த கபட TORIES Hg கலகக்‌ பது ரஸ்‌ கல்‌ 





இரண்டாம்‌ புத்தகம்‌ | 
தள்‌ ப்‌ மூன்றாம்‌ பாகம்‌ பப வி த க்கா 
20: இத்தியா - ஆரம்ப விவரங்கள்‌ டர ன 
இந்தியாவில்‌ வீசும்‌. காற்றுகள்‌ so க்கக்‌ அதம்‌ 
. இந்தியாவில்‌ மக்களின்‌ வாழ்க்கை நிலையைப்பற்றி நாம்‌ அறிய வேண்டு? ர்க்கும்‌ i 


வாழ்க்கைக்கு அடிப்படையான சிலவற்றை முதலில்‌ தெரிந்து கொள்ள. வேண்டும்‌. 3 


ஒரு நாட்டு மக்களின்‌ வாழ்க்கையானது ட்‌ பண்‌ [ப ன்‌ 
அந்நாட்டின்‌ இயற்கை அமைப்பு; 3 


தட்ப வெப்ப: நிலை, மழை, தாவ. 
ரங்கள்‌ இவற்றின்‌ குன்மைக்‌ கேற்றபடி 
அமைந்திருக்கும்‌. 


கோடை 
ப௫வக் காற்று 









க அன 
“ol TART 


2 A 


ய்‌ 


ப 


அன உரக ரா ஐ ளா 
அ எ வட்டு ட 





“ப்டம்‌..23. கோடைப்‌ ரன காற்று 


.. நம்‌ நாட்டில்‌ இரண்டு பருவக்காற்றுகள்‌ வீசுகின்றன என்று படித்தோட 
கோடை மாதங்களர்கிய ஜுன்‌, ஜூலை, ஆகஸ்டு, செப்டம்பர்‌ மாதங்களில்‌ வீசும்‌ ய 
வக்காற்றுக்குக்‌ கோடைப்‌ பருவக்காற்று என்று பெயர்‌. - குளிர்கால மாதங்களாகிய 
அக்டோபர்‌, நவம்பா, டிசம்பர்‌ அத்‌ வீசும்‌ வக்‌ ற்று இளி முருவக்காற்று | 


ன ப்படும்‌ 
உ ௯ 4 7 5 ல்‌! ட ்‌ ட்டில்‌ 
ட்‌ கடட ட அல்ப 23 ்‌ = a தடதட ச அல்கல்‌ 


உச : - த இல்ப 1: விக்கட்‌ 
ட 


ப்ர அட “௮, . © 2 
ந க்லள்லுக்‌ ல த அ ப்‌ ர நக்‌. ள்‌ 





«i பூமி நூல்‌. 


கோடைப்‌ பருவக்காற்று: இந்தியாவின்‌ மேல்‌ கரைகளுக்கு இது தென்மேற்கி 
லிருந்து வீசுறெது. இதன்‌ ஒரு பகுதி வங்காளக்‌ குடாக்‌ கடலில்‌ புகுந்து, பின்னர்‌ திசை 
மாறி வீசுறது. கங்கைச்‌ சமவெளியில்‌ வட ிழக்காகவும்‌ சில இடங்களில்‌ கிழக்காகவும்‌ 
திரும்பி நாட்டின்‌ உள்ளே பிரவேசிக்கிறது. இக்காற்றைத்‌ தென்னாட்டினர்‌ சாதாரண 
மாக மேல்காற்று என்று கூறுவதுண்டு. ஆனால்‌ பொதுவாக இதைத்‌ தென்மேற்குப்‌ 
பருவக்காற்று என்கிறோம்‌. 

குளிர்ப்‌ பருவக்காற்று: இக்காற்று பெரும்பாலும்‌ தரையிலிருந்து வீசுறெது. 
அநேகமாக வடகிழக்குத்‌ இசையிலிருந்து இது வீசுகிறது. ஆகவே இதை வடகிழக்குப்‌ 
பருவக்காற்று என்கிறோம்‌. இது சுமார்‌ அக்டோபர்‌ மாதக்‌ கடைசியிலிருந்து டிசம்பர்‌ 
முடிவு வரையில்‌ வீசுகிறது. 


கேள்விகள்‌ 
1, பருவச்‌ காதிறு என்றால்‌ என்ன? 
2. தென்மேற்குப்‌ பருவக்கரற்றுக்கு வேறு என்ன பெயர்‌? ஏன்‌? 
9. குளிர்ப்‌ பருவக்காத்றை வடகிழக்குப்‌ பருவக்காற்று என்பது ஏன்‌ ? 


4, தென்‌ மேற்குப்‌ பருவக்காற்று கங்கைச்‌ சமவெளியில்‌ வீசும்போது எத்திசையிலிருர்து 
லீசுதெது? 
5. வடழெக்குப்‌ பருவக்கரற்றை ஏன்‌ நிலக்கரற்று என்றோம்‌ ? 


பயிற்சி 
இர்தியா படமொன்றில்‌ இவ்விரண்டு காறத்றுகசையும அம்புக்‌ குறிகளால்‌ சாட்டு, 


21. இநதியாவின்‌ மழை 


. மழை எப்போதும்‌ பெய்வதில்லை. அப்படிப்‌ பெய்தாலும்‌ ஒரே அளவாகப்‌ 
பெய்யாது. மழை எவ்வளவு'பெய்தது என்பதைப்‌ பற்றி எப்படி அறிவது £ 


சாதாரணமாகக்‌ கிராமங்களில்‌ உள்ளவர்கள்‌ மழைபெய்த அளவை அவர்கள்‌ 
செய்யும்‌ பயிர்த்தொழிலுடன்‌ பொருத்திப்‌ பேசுவார்கள்‌. “பதத்திற்கு பெய்தது,” 
“ஓடும்படி பெய்தது,” “ஒரு சுழி பெய்தது,” என்றெல்லாம்‌ சொல்வது வழக்கம்‌, 


வெப்பத்தை அளக்க உஷ்ணமானி இருப்பதுபோல்‌ மழையை அளக்க ஒரு கருவி 
யிருக்கிறது. அதற்கு மழை மானி என்று பெயர்‌. மழையின்‌ அளவை அங்குலங்களில்‌ 
குறிப்பிடுவது வழக்கம்‌. 


நம்‌ நாட்டில்‌ பல வருஷங்களாகக்‌ கணக்கெடுத்து, ஒரு வருஷத்தில்‌ ஓவ்வோர்‌ 
இடத்தில்‌ சாதாரணமாக எவ்வளவு மழை பெய்கிறது என்‌ ற வீவரம்‌ தயாரிக்கப்பட்‌ 
டிருக்றெ து. 

இந்தப்‌ படம்‌ இந்தியாவில்‌ பல இடங்களில்‌ பெய்யும்‌ மழையின்‌ அளவைக்‌ 
காட்டுகிறது. படக்‌ குறிப்பு. அடியில்‌ கொடுக்கப்பட்டுள்ளது. அதிலிருந்து நம்‌ நாட்‌ 
டில்‌ *௮இக மழை பெய்யும்‌ பாகங்கள்‌ எவை? சொற்பமான மழை பெய்யும்‌ பாசங்கள்‌ 


இரண்டாம்‌ புத்தகம்‌ | ப ட்ட. 


எவை சுமாரான மழை பெய்யும்‌ பாகங்கள்‌ எவை?”” என்பதைக்‌ காணமுடியும்‌, த்‌ 


மேற்குக்‌ கரையை ஒட்டித்‌ தென்‌ வடலாக நீண்ட கடற்கரை ஓரம்‌, கங்கை 





படம்‌ 95, உஷணமானி படம்‌ 96. மனுசன்‌ 


தில்‌ கீழ்க்கரையை அடுத்துள்ள பரப்பு, இவ்விடங்களில்‌ மழை அதிகமாகப்‌ பெய்கிற து. வ 
ஏன்‌ தெரியுமா? தென்மேர்குப்‌ பருவக்காற்று அகண்ட இந்துமகா சழுத்திர தீதிலிருந்த” 
வீசுவதால்‌ ஏராளமான மழையைத்‌ தருகிறது. ப ்‌ 





சிந்து சமவெளி, இந்தியாவின்‌ வடமேற்குப்‌ பாகம்‌ இவ்விடங்களில்‌ மடை 
மிகவும்‌ குறைவு. ர அ 
மேலே சொன்ன இரண்டு வகையான இடங்கள்‌ தவிர மற்ற இடங்களில்‌ சுமர்‌ 2 
ரான மழை பெய்கின்றது. . | நத & 
மற்றும்‌ ஒரு முறை இந்தியாவின்‌ மழைப்‌ படத்தைப்‌ ப்ரருங்கள்‌. இந்தியாவின்‌ . 
இயற்கை அமைப்புப்‌ படத்தில்‌ மலைகளின்‌ அமைப்பையும்‌ பாருங்கள்‌. மலைக ளை. 
ஓட்டிய பாகத்தில்‌ மழை அதிகமாகப்‌ பெய்கிறது என்பது தெரியும்‌, ஏன்‌ அப்படி £ ்‌ 
அதை அடுத்த பாடத்தில்‌ அறிவோம்‌. 1 


“கேள்விகள்‌ றி 
1. எந்தெந்த விடங்களில்‌ ௮திசக மழை பெய்றெது 2 ப | 


9, எர்கெர்த விடங்களில்‌ மழை சொற்பம்‌ ? என்‌ ? 
பயிற்சி 2 


ஈம்‌ சாட்டின்‌ மழைப்‌ படம்‌ வரை, 





28 பூமி நூல்‌ 
22. மழைக்கும்‌ மலைகளின்‌ அமைப்பிற்கும்‌ உள்ள்‌ 


சம்பந்தம்‌ 


மழை பெய்யும்‌ அளவுக்கும்‌ மலைகளின்‌ அமைப்பிற்கும்‌ சம்பநீதமுண்டு, மழைப்‌ 
படத்தில்‌ மலைகளின்‌ அமைப்பைக்‌ கவனியுங்கள்‌. இப்பொழுது உங்களுக்கு ஒன்று 
நன்கு விளங்கும்‌. எங்கெங்கே மலைகள்‌ இருக்கின்றனவோ ஆங்காங்கு மழை அதிகம்‌ 
பெய்து என்று கூற முடியும்‌. 

மேல்கரையை ஒட்டித்‌ தென்வடலாக மேற்குத்‌ தொடர்ச்சி மலையுள்ளது. அதை 
ஓட்டி மழை அதிகம்‌ பெய்கிறது. இமயமலையின்‌ அடிவாரத்தில்‌ €ழ்மேலாகவும்‌ வட 
இழக்கு மலைப்‌ பிரதேசத்திலும்‌ கனத்த மழை பெய்கிறது. 

ஒரு பிரதேசத்தில்‌ மழை பெய்வதற்கு அங்குள்ள மலைகளின்‌ அமைப்பு ஒரு 
காரணம்‌ அகும்‌. வேறு சில காரணங்களும்‌ உள்ளன. 

மழை எவ்வாறு பெய்கிறது என்று முன்‌ பாடத்தில்‌ படித்துள்ளோம்‌. மறு 
படியும்‌ சிந்தித்துப்‌ பார்ப்போம்‌. கடல்‌ நீர்‌ சூரிய வெப்பத்தால்‌ நீராவியாக மேலே 
சென்று இறுகி மேகமாக மாறுகிறது. ' இம்மேகத்தை அடித்துக்கொண்டு வரும்‌ 
கரற்று ஈரக்காற்று எனப்படும்‌, இக்காற்று வரும்‌ வழியில்‌ மலையினால்‌ தடை ஏற்பட்‌ 
டால்‌ மலையைத்‌ தாண்டிப்‌ போவதற்காகக்‌ காற்று உயரே கிளம்பும்‌ அப்பொழுது 
குளிர்ச்சியடைந்த மலையின்‌ அடிப்பாகத்தில்‌ கனத்த மழை பெய்கிறது... காற்று 
முலையைத்‌ தாண்டி மறுபக்கம்‌ வருவத ற்குள்‌ தன்னிடமுள்ள ஈரத்தை இழந்துவிடுகிறது. 
ஹு பக்கம்‌ வீசும்‌ காற்று வ றண்டிருப்பதால்‌ அங்கு மழை கிடையாது. | 
ட ஆகவே, ஒரு மலையில்‌ ஈரக்‌ காற்றுத்‌ தாக்கும்‌ பாகம்‌ மழைப்‌ பிரதேசம்‌ என்றும்‌, 
ற்கு அடுத்த எதிர்ப்புறம்‌ மழை மறைவுப்‌ பிரதேசம்‌ என்றும்‌ சொல்லலாம்‌, 

இப்பொழுது இந்தியாவின்‌ மேல்‌ கரை ஓரமாக ஏன்‌ குறைவான மழை பெய்‌ 
கிறது என்பதன்‌ காரணத்தையும்‌ கூற முடியும்‌. 
கேள்விகள்‌ 
1. இர்தியா படத்தில்‌ மழை மறைவுப்‌ பிரதேசத்தைக்‌ சாட்டு. 
2. திருவனர்தபுசத்தில்‌ மழை அதிகம்‌, சோயம்புத்தூரில்குறைவு என்‌ 2 


8, மேற்குத்‌ தொடர்ச்சி மலையின்‌ மேல்‌ பாகமுள்ள சில ஊர்களுக்கும்‌ €ழ்ப்பக்கசம்‌ பீடபூமியில்‌ 
உள்ளசில ஊர்களுக்கும்‌ பெய்யும்‌ மழையின்‌ அளவை ஒப்பிட்டுச்‌ சொல்லு. 





28. பருவக்காற்றுகஞும்‌ மழையும்‌ 


இந்தியாவில்‌ இரண்டு பருவக்‌ காற்றுகள்‌ வீசுகன்‌ றன என்று முன்னரே நீங்கள்‌ 
தெரிந்துகொண்டிருக்கி றீர்கள்‌, 

தென்‌ மேற்குப்‌ பருவக்காற்று வீசும்போது இந்தியாவின்‌ எப்பாகங்களுக்கு 
மழை அதிகம்‌ பெய்கின்றது என்பதைப்‌ படத்தில்‌ பார்த்துக்‌ கூறுங்கள்‌. படத்தைப்‌ 
பார்க்கையில்‌ இக்கா ற்றினால்‌ ஈம்‌ நாட்டில்‌ மழை பெறும்‌ பாகங்களை: நான்கு பகுதி 
களாகப்‌ பிரிக்கலாம்‌. அவையாவன. 

(1) மேற்குத்‌ தொடர்ச்சி மலைக்கும்‌ அரபிக்‌ கடலுக்கும்‌ இடைப்பட்ட குறுகிய 
சமவெளி. 


இரண்டாம்‌ புத்தகம்‌. 2 


(2) கிழக்குத்‌ தொடர்ச்சி மலையின்‌ வடக்குப்‌ பிரதேசம்‌, 
(9) அஸ்ஸாம்‌ மலைப்‌ பிரதேசம்‌. 
(4) இமயமலையின்‌ அடிவாரத்தைச்‌ சார்ந்த கங்கைச்‌ சமவெளி, 
உலகத்திலேயே அஸ்ஸாம்‌ மலைப்பாகந்தான்‌ மிக அதிகமான மழையைப்‌ பெறு 
கிறது, இந்தியாவின்‌ மத்திய பாகத்தில்‌ இக்காற்றினால்‌ சுமாரான மழை பெய்கிறது. 
வடகிழக்குப்‌ பருவக்‌ காற்றினால்‌ மழை பெறும்‌ பாகங்களைப்‌ படத்தில்‌ பாருங்‌ 
கள்‌. தென்‌ இந்தியாவின்‌ இழக்குக்‌ கரை பிரதேசத்தில்‌ மட்டும்‌ சுமார்‌ 80 அங்குல அள 
விற்கு மழை பெய்கிறது. மற்றப்‌ பாகங்களுக்கு இந்கா ற்றால்‌ மழை கிடையாது. 
கோடைப்‌ பருவக்காற்று வீசம்‌ காலமாகிய ஜூன்‌, ஜூலை, ஆகஸ்டு, செப்டம்பர்‌ 
மாதங்களில்‌ தான்‌ இந்தியாவின்‌ பெரும்பாலான பாகத்திற்கு மழை ஏற்படுகிறது. 
குளிர்காலக்‌ காற்று வீசும்‌ அக்டோபர்‌, நவம்பர்‌ மாதங்களில்‌ ஒரு சிறிய பாகத்திலே 
மழை பெய்கிறது. 
கேள்விகள்‌ 
1, இச்தியாவுக்கு எச்காற்றுகளால்‌ மழை ஏற்படுசன்றது ? 
2, அவற்றால்‌ எந்தெந்தப்‌ பாகங்களுக்கு மழை உண்டாகும்‌ 2 
பயிற்சி 
1, இச்தியாவின்‌ படம்‌ ஒன்று வரைந்து தென்மேற்குப்‌ பருவக்காற்றினால்‌ பெய்யும்‌ மழையின்‌ 
அளவை காட்டுங்கள்‌, 


2. வடக்குப்‌ பருவக்காற்றினால்‌ மழை பெய்யும்‌ பாகங்களைக்‌ குறிக்க ஒரு படம்‌ வசை, 
24, இந்தியாவின்‌ மழையளவு - காரணங்கள்‌ 


இந்தியாவில்‌ ஒவ்வொரு பருவக்‌ காற்றாலும்‌ மழை சில இடங்களில்‌ அதிகமாகி 
ஏற்படுவதற்கும்‌, சில இடங்களில்‌ மழை குறைந்திருப்பதற்கும்‌ காரணங்களை இப்‌ 
பாடத்தில்‌ அறிவோம்‌. 

இ தென்‌ மேற்குப்‌ பருவக்‌ காற்றினால்‌ இந்தியாவின்‌ மேல்கரைப்‌ பிரதேசத்தில்‌ 
அதிக மழை பெய்கிறது. ஆனால்‌ தக்காண பீடபூமியில்‌ மழை குறைவு, இதன்‌ 
காரணம்‌ என்ன £ 

முன்‌ பாடத்தில்‌ மலைகளுக்கும்‌ மழைக்கும்‌ உள்ள சம்பந்தத்தைப்‌ பற்றி அறிந்‌ 
தோம்‌. தென்‌ மேற்குப்‌ பருவக்காற்று அரபிக்‌ கடலின்‌ வழியாக அடித்து இந்தியாவின்‌ 
மேல்கரையில்‌ மோதுவதால்‌, அக்காற்றில்‌ ஈரம்‌ அதிகம்‌ உள்ளது. அக்காற்றை 
மேற்குத்‌ தொடர்ச்சி மலை தடுத்து மழையைப்‌ பெய்விக்கன்‌ றது. ஆகவே, இந்தியர்‌ 
வில்‌ மேற்குத்‌ தொடர்ச்சி மலையில்‌ மேற்குச்‌ சரிவும்‌ அதைச்‌ சார்ந்துள்ள இடங்களும்‌ 
அதிக மழை பெறும்‌ பிரதேசங்களாக இருக்கின்றன. பின்னர்‌ இக்காற்று மேற்குத்‌ 
தொடர்ச்ச மலையைத்‌ தாண்டிக்கொண்டு தக்காண பீடபூமி வழியாக வீசும்போது ஈரம்‌ 
அற்று வறண்டிருப்பதால்‌ மழையில்லை. தக்காண பீடபூமி மழை மறைவுப்‌ பிரதேசத்‌ 
இல்‌ உள்ளது. ஆகையால்‌ அங்கு மழை குறைவு. 

'தென்மே ற்குப்‌ பருவக்காற்று வங்காளக்‌ குடாக்கடலின்‌ வழியாக வீசி, இசை 
மாறிச்‌ கங்கை முகத்துவாரத்தின்‌ வழியாக உள்‌ நாட்டில்‌ பிரவேசிக்கிறது. இம௰யபலை 
இக்காற்றைத்‌ தடுத்து கங்கைச்‌ சமவெளியில்‌ மழையை அதிகம்‌ பெய்விக்கிற து. இக்‌ 


28 பூமி நூல்‌ 


காற்று இமயமலையின்‌ அமைப்பை ஓட்டி, மேற்காக வீசிக்‌ கொண்டே போகும்‌ 
போது, மழை பொழிந்துகொண்டே போகிறது. வெகு தொலைவிலுள்ள பஞ்சாப்‌ சிந்து 
மாகாணங்களை அடைவதற்குள்‌ காற்று ஈரத்தை இழந்து வறண்டு விடுகிறது, ஆகை 
யால்‌ பஞ்சாப்‌ சிந்து மாகாணங்களில்‌ மழை குறைவாகப்‌ பெய்கிறது. 
வடகிழக்குப்‌ பருவக்காற்று என்பது, தரைக்கா ற்று, அதில்‌ ஈரம்‌ இல்லை. ஆனால்‌ 
வங்காளக்‌ குடாக்கடல்‌ மீது வீசும்போது கொஞ்சம்‌ நீராவியை ஏற்று வருகிறது, 
இதனால்‌ தென்‌ இந்தியாவின்‌ கிழக்குக்‌ கடற்கரைச்‌ சமவெளியில்‌ மிதமான ம்மை-ஏற்‌, 
படுகிறது. வேறு இடங்கள்‌ இக்கா ற்றின்‌ இசையில்‌ இல்லாததால்‌ மழையைப்‌ பெறு 
வதில்லை. இவ்விதம்‌ இரண்டு பருவக்‌ காற்றுகளிலும்‌ மழை பெறாததால்‌ சிந்து மாகா 
ணத்தின்‌ &ழ்ப்‌ புறத்தில்‌ “தார்‌” என்ற பாலைவனம்‌ ஏற்பட்டுள்ளது. 
கேள்விகள்‌ 

1. பஞ்சாப்‌, சிர்து மாகாணங்களுக்கு இரு பருவச்சாற்றுசளாலும்‌ மழையில்லாததற்குக்‌ காச 
ணம்‌ என்ன ? 

2. தார்‌ பாலைவனம்‌ எங்குள்ளது ? 

9, வடகிழக்குப்‌ பருவக்காற்றால்‌ சென்னை மாகாணத்தின்‌ மெச்கரைப்‌ பிரசேசங்கங்கள்‌ என்‌ 
மைழ பெறுகின்றன ? 

4. தக்காண பீடபூமி ஏன்‌ மழை மறைவுப்‌ பிரதேசம்‌ எனப்படும்‌ 2 

5. கங்கைச சமவெளியில்‌ ழெச்சிலிருர்து மேற்கே போகப்போச மழை குறைவதேன்‌ 2 

பயிற்சி 

கோடிட்ட இடங்களில்‌ ஏற்ற பதங்களை எழுத :— 
திசையிலிருர்‌ து வீசும்‌. 
2, _——பறாவக்காற்றால்‌ ஈமது மாகாணத்திர்கு மழை எற்படுன்றது, 
3. தார்‌ பாலையில்‌ மழை 
& தக்ஷிண பீடபூமி 
0. இர்தியாவில்‌--_மைகாணம்‌ மிகவும்‌ அதிக மழை பெய்கிறது. 


25. இந்தியாவின்‌ வெப்பநிலை _ பொதுவிவரம்‌ 


ஓரிடத்தின்‌ வெப்பநிலை காலையிலும்‌ மாலையிலும்‌ கை றவாகவும்‌, நடுப்பகலில்‌ 
அதிகமாகவும்‌ இருக்கும்‌. இவ்வித வெப்பநிலைக்குக்‌ காரணம்‌ சூரியனே. 

உலகத்தின்‌ ஒவ்வோர்‌ இடத்தின்‌ வெப்பறிலை ஒவ்வோர்‌ மாதிரியாக இருக்கும்டி 
எங்கும்‌ ஒரே அளவில்‌ இராது. 

இவ்விதம்‌ உலகத்தின்‌ பல்வேறு இடங்களின்‌ வெப்ப நிலை மா அபட்டிருப்பதற்‌ 
குப்‌ பல காரணங்கள்‌ உண்டு. 

1, சாதாரணமாகச்‌ சமவெளிகளில்‌ வெப்பநிலை அதிகமாக இருக்கும்‌. மலை 
போன்‌ ற உயர்ந்த இடங்களில்‌ வெப்பம்‌ குறைவாக இருக்கும்‌. மலை எவ்வளவு உயர 
மாக இருக்கிறதோ அவ்வளவுக்கு வெப்பம்‌ குறையும்‌. கோடை காலங்களில்‌ சென்னை, 
இருச்சி, மதுரை, போன்ற சமவெளிப்‌ பட்டணங்களில்‌ வெப்பம்‌ அதிகமாக இருக்கும்‌. 
அதே காலத்தில்‌ கோடைக்கானல்‌, : கூனூர்‌, உதக மண்டலம்‌ போன்ற இடங்களில்‌ 
வெப்பம்‌ குறைந்து குளிர்ச்சியாக இருக்கும்‌. ஏன்‌ ? இவை மலையின்‌ மேலுள்ள இடங்‌ 
கள்‌. ஆகையால்‌ வெப்ப நிலை குறைவாக உள்ளது. ்‌ 


1, கங்கைச்‌ சமவெளியில்‌ சாற்று 





பிரதேசம்‌. 





இரண்டாம்‌ புத்தகம்‌ £9 


ல. ஓரிடத்தின்‌ வெப்ப நிலை அது பூமத்திய ரேகையிவிருந்து எவ்வளவு வடக்கே 


அல்லது தெற்கே உள்ளது 
| இந்தியாவின்‌ ஒவப்ப நிலை. 


என்பதையும்‌. : “பொறுத்‌. 
இருக்கும்‌. பூமத்திய 
ரேகைக்கு அருகிலுள்ள 
இடங்கள்‌ அதிக வெப்ப. 
மாக இருக்கும்‌. பூமத்திய 
ரேகையிலிருந்து வடக்‌ . 
கேயோ, செல்லச்‌ செல்ல, 
ரரக இருக்கும்‌. லாப்லாந்‌ 
தும்‌ எஸ மோக்கள்‌ 
வாழும்‌ நாடும்‌ பூமத்திய 
தூரம்‌ வடக்கேயுள்ளன. 
ஆகையால்‌, அங்குக்‌ கடுங்‌ 
குளிராயிருக்றறது என்று 
முன்‌ வகுப்பில்‌ படி த்திருக்‌ 
கிறோம்‌. 





8. வெப்ப நிலையின்‌ | ்‌ Ca I so 
மா றுபாடு வேறோரு கார இந்து ட N. த்திக்‌ ல % 0 ௫ 
i படம்‌. 97 இந்தியாவின்‌ வெப்பநிலை 2 


கடலுக்கு அருகிலுள்ள | 





“த 
>| 
ன்‌ 
க, 
என்‌ 
௬ | 
ட ௫. 
| 
a 
ws - | 
$ 


படம்‌ 98. கடற்காற்று படம்‌ 99. நிலக்காற்று | 

இப்ப வெப்பநிலை சீராக இருக்கும்‌. அப்படி யிருப்பதற்குக்‌ கடற்‌ கா ற்று. 
. காரணமாகும்‌. கடலிலிருந்து வெகு தொலைவில்‌ உள்‌ நாட்டிலுள்ள இடங்களில்‌ வெப்ப 
- நிலை அதிகமாக இருக்கும்‌, உதாரணமாக, கடலோரத்திலிருக்கும்‌ கல்கத்தாவில்‌ 2 
ணம்‌ ea உள்‌ நாட்டிலுள்ள டில்லியில்‌ உஷ்ணம்‌ லவ்லி அ 
ல்‌ கேள்விகள்‌ ந 


STR i ட்டா 


க்கி 









க த! 
> | 

+ sii 
வம்‌ ்‌ 


1, கோடைகாலத்தில்‌ செல்வந்தர்சளில்‌ பலர்‌ உதகமண்டலம்‌ செல்வதன்‌ காரணம்‌. என்ன 


2 -மத்தியரேகைக்கு 8 டிசி வடக்கிலுள்ள ஓரிடம்‌, தன்ட, - AO 
கள்ள இடம்‌, கல்‌ எ த்‌ 1. குதைத்‌ a பட்‌ 


RN ட அம்வவ்கல்‌ அ ன வலதக லட்‌ i 
[22 ப அல ணத 


80. பட்ட ௮ பூமி நால்‌... 


2: இர்மொளெப்ப நக 
்‌...... மழையை அளக்கக்‌ கருவியிருப்பது போல வெப்பத்தை அளக்கவும்‌ கருவி 
இருக்கிறது. அதற்கு உஷ்ணமானி என்று பெயர்‌. உஷ்ணம்‌ :டிஇரி” என்ற அளவில்‌ 
கணக்கிடப்படுகிறது. ப i 



































| 










ரீ 


ப்‌ சச 


| 
ப்‌ 


யா 
மி 


பய 


| 
i 


| 


று 
| 


ட 


| 








ரி 


அவாவை கை சை (கைச கள எ வ வ வைவ்‌. 


| 


| 
I \ 


( 


௫ 


ட்‌ [ 





இ 


டத இங்கே இந்தியாவின்‌ இரண்டு படங்கள்‌ கொடுக்கப்பட்டி ரக்ன்‌ றன. அவற்‌ 
- அள்‌, ஒன்‌ று இந்தியாவின்‌ கோடைகால வெப்ப நிலையைக்‌ காட்டுக றது; இரண்டாவது 


- படம்‌ இந்தியாவின்‌ குளிர்கால வெப்ப நிலையைக்‌ காட்டுகிறது. 


be கோடைகால வெப்பநிலையைக்‌ காட்டும்‌ படத்தைப்‌ பாருங்கள்‌. வடக்கே இமய 
- மலைப்‌ பிரதேசம்‌ மிகவும்‌ குறைந்த வெப்ப நிலையில்‌ உள்ளது. தக்காண பீட பூமியில்‌, 
_ நீலகிரி, மேற்குத்‌ தொடர்ச்சி மலையில்‌ உயர்ந்த பாகங்கள்‌. இவைதான்‌ வெப்ப நிலையில்‌ 
_ குளிர்ந்துள்ளன. இதற்குக்‌ காரணம்‌ அவை மலைப்‌: பிரதேசங்களாகவும்‌ கடல்‌ மட்டத்‌ 
. திற்குமேல்‌ அதிக உயரத்திலும்‌ இருப்பதுதான்‌. ப 

கோடை காலத்தில்‌ சிந்து சமவெளியும்‌ அதை அடுத்துள்ள பாகங்களும்‌ அதிக 


. உஷ்ணமாயிருக்கன்றன. இதற்கு இரண்டு காரணங்கள்‌ உண்டு. (1) இங்கு மழை 
்‌ குறைவு. (£2) சூரியன்‌ தலைக்கு நேரே பிரகாசிப்பதால்‌ உஷ்ணம்‌ அதிகம்‌. ட்‌ 

வி ... இந்தியாவின்‌ குளிர்கால வெப்ப நிலையைக்‌ காட்டும்‌ படத்தைப்‌ பாருங்கள்‌. தென்‌ 
ததன்‌ தவிட வடபாகத்தில்‌ உஷ்ணம்‌ : குறைவாக இருக்கிறது. இதற்குக்‌ காரணம்‌ 
வடபாகம்‌ தென்பாகத்தைக்‌ காட்டிலும்‌ பூமத்தியரேகைக்குத்‌ தொலைவில்‌ இருப்பதே, 
EB அதிக உஷ்ணமாயிருந்த கங்கை சிந்து சமவெளிப்‌ பிரதேசம்‌ குளிர்காலத்‌ 
_ தில்‌ அதிகக்‌ குளிராக இருக்கிறது. ்‌ | 

ல இ ஈண்டு இர்‌ தியப்‌ படம்‌. வரைர்து, ஒன்றில்‌ சோடை உஷ்ண நிலையையும்‌ த்தது குளிர்கால 


ப்‌ ஆரம்‌ 
்‌ (வரை. 


க மக்கு கப்பு 







௩. ்‌ ளே 
[3௯ 
ட 





ர) 1 
- அ 
படிக 2 ர அட்‌ ட. 2௧௯: நகல்‌ % | - 2 
டட அள்‌ ஆட்ட படல னிட க ன்‌ த்‌) த வ்‌ கி 
டட ஆட 4 அ னர்‌ ந ம்‌ வலன்‌. எத தன: ப்‌ மல்‌ தனக்‌ பதம, 2) ந்‌ ்‌ ம்‌ 
ர கள 1 ந க. 


ப a ஒலு 

















இரண்டாம்‌'புத்தகம்‌ இத I | 

ப நான்காம்‌ பாகம்‌ - | 

27. இந்தியாவின்‌ இயற்கைப்‌ பிரிவுப்‌ பிரதேசங்கள்‌ . 
... இமயமலைப்‌ பிரதேசம்‌ 


்‌ நம்‌ நாட்டின்‌ இயற்கை அமைப்புப்‌ படத்தைப்‌ பாருங்கள்‌. மலைப்பிரதேசம்‌, 
சமவெளிப்‌ பிரதேசம்‌, மேட்டு நிலம்‌, நதிகளின்‌ பள்ளத்தாக்கு என்ற பல இயற்கைப்‌ 
பிரிவுகள்‌ உள்ளன. 


ட... மலப்‌ பிரதேசத்தில்‌ வடக்கிலுள்ள (இமயமலையும்‌ தக்ஷிண பீடபூமியின்‌ 
மேல்‌ கரையை ஓட்டி. வியாபித்துள்ள யேற்குத்‌ தொடர்ச்சி மலையும்‌ முக்கிய 
மானவை. | 

்‌ இமயமலைப்‌ பிரதேசம்‌ : ஈம்‌ நாட்டின்‌ வடக்கு எல்லையாக இமயமலை. அமைந்‌ 
துள்ளதைப்‌ பார்‌. இம்மலை உலகத்திலேயே மிகப்‌ பெரிய மலை. சுமார்‌ 9% மைல்‌ 
உயரமுள்ளது ; 1506 மைல்‌ நீளமானது இம்மலை மிக உயரமாயிருப்பதால்‌ நம்‌ 
நாட்டிற்கு அன்னியர்‌ எளிதில்‌ வர முடியாதபடி தடுக்கும்‌ ஒரு கோட்டைச்‌ சுவர்‌ 
போன்று அமைந்திருக்கிறது. 


_ இமயமலை சிந்துநதி வளைவு முதல்‌ இழக்கே பிரம்மபுத்திரா வளைவு வரையில்‌ 
கீழ்மேலாக வியாபித்துள்ளது. இதன்‌ மூன்று மலைப்பிரிவு களும்‌ அவைகளின்‌ இடைப்‌ 
பட்ட பள்ளத்தாச்குகளுமாகச்‌ சுமார்‌ 150 மைல்‌ அகலம்‌ உள்ளது. . இம்‌ மலையில்‌ 


ஓ I i 









[Mee ஆ த 
ட AN | | ரத === = = 32 
MN 
a 
ல்‌ 





படம்‌ 39. எவரெஸ்டு கொம்‌ படம்‌ 38. பனியாறு 
55,000 அடி உயரத்திற்கு மேல்‌ பல சிகரங்கள்‌ உள்ளன. 
என்ற கெளரி சங்கர்‌ சிகரம்‌ 29,000 அடிகளுக்கு மேல்‌] உயரமானது. இதன்‌ 


> னை 
க த்து! 
த 


3] 0 லத்தி 
ந்த்‌ ஆவார்‌ 
(05 தது 

ட்‌ டக வ 


. போன்ற துஷ்ட மிருகங்கள்‌ அதிகம்‌, - 


— ரூ. ட. 
ட வுட்‌ ப ஆ வடக 
2 os > ்‌ 





“பூமி நூல்‌ 


கேள்விகள்‌ 


1. இமயமலை இர்தியாவின்‌ எத்திசையில்‌ உள்ளது ? 

2. இமயமலையின்‌ பரப்பையும்‌ ரீளத்தையும்‌ கூறு, 

3. இமயமலையின்‌ மிக உயரமான சகரம்‌ எது? 
4, இம௰யமலையினால்‌ ஈம்‌ காட்டிற்கு ஏற்படும்‌ ௮னுகூலங்களில்‌ மூன்று கூறுக, 


26. இமயமலையில்‌ மக்கள்‌ வாழ்ககை 





உந்திக்‌ 


[ஆஅ இமயமலை மிகவும்‌ விசாலமானது; மிக அதிகமான பரப்பை உடை யது. 
. ஆயினும்‌ மலைப்பிரதேசமாதலால்‌, இதில்‌ வெகு சிலரே வ௫ிக்கன்‌ றனர்‌. இதன்‌ . 
| அடிவாரத்தில்‌ அடர்ந்த காடுகள்‌ இருக்கின்‌ 
றன. ஆகையால்‌, மக்கள்‌ இங்கு வாழ முடி 
யாது. இமயமலையின்‌ சரிவில்‌ மேல்‌ பாகம்‌ 
அதிகக்‌ குளிராய்‌ இருப்பதால்‌ பனி ௨ை றந்து 
கிடக்கும்‌, அங்கு மரம்‌ புல்‌ பூண்டு ஒன்றும்‌ 
கிடையாது. ஒரே பனிக்கட்டி, பனி வயலாக . 
இருக்கும்‌. ஆகையால்‌ அங்கு மனிதவாழ்க்கை. 
கிடையாது ப 
இம்‌ மலையின்‌ தென்‌ சரிவில்‌ சிம்லா, 
| டார்ஜிலிங்‌ போன்ற சிறந்த மலை வாசஸ்தலங்‌ 
கள்‌ உள்ளன. கோடையில்‌ சுகமாய்‌ ' வசீப்பதற்காக இருப்புப்பாதை கூலம்‌ பல 
“தனவான்கள்‌ இவ்விடங்களுக்குச்‌ செல்வார்கள்‌. ப 





- படம்‌ 54. டார்ஜிலிங்‌ இருப்புப்பாதை 


& 


.  சமவெளியிலிருந்து இந்தக்‌ கோட்டை வாச 
ங்தலங்களுச்கு இரயில்‌ பாதைகள்‌ போடப்பட்‌ 
ள்ளன. இந்தப்‌ பட்டணங்களின்‌ அருகில்‌ 
உள்ள பள்ளத்தாக்குகளில்‌ சிலர்‌ வசிக்கின்‌ றனர்‌. 
இவர்கள்‌ சுமை தூக்கியும்‌, கோவேறு கழுதை 
பிராணிகத ல்க 
வாடகைக்கு 









படம்‌ 85. சடை யெருமை - 
விட்டும்‌ பிழைக்கின்றனர்‌. தவிர இவர்கள்‌ 
ஆடுகளை வளர்க்கிறார்கள்‌; இல இடங்களில்‌ . 
கோடைகாலத்தில்‌ பழவகைகளையும்‌ தானியத்‌ 
தையும்‌ பயிர்‌ செய்கிருர்கள்‌. | 
இமயமலைப்‌ : பிரதேசத்தில்‌ காஷ்மீர்‌, நேப்‌ 
பாளம்‌, பூதான்‌ போன்ற சில மலை நாடுகள்‌ 
உள்ளன. காஷ்மீரம்‌ அழகு வாய்ந்த நாடு. 


S ZH 310%, ss 


WR 


FT 
யய 


பிடுங்கி 










சாண்டா. த ந பன்‌ 0 
DK ENS 10 A {ial 
சட்ட 





ல்‌ | நேபாள நாட்டிலுள்ள மக்கள்‌ கூர்க்காகள்‌ 
த எனப்படுவர்‌. இவர்கள்‌ குள்ளமாயும்‌, உடல்‌ 
ட்ப படம்‌ 36. கூர்க்கர்கள்‌ வலிமை பொருந்தியவர்களாயும்‌ இருப்பர்‌, 


த வர்களில்‌ சிலர்‌ சிறந்த போர்வீரர்கள்‌ ; நம்‌ நாட்டுப்‌ படையில்‌ சேர்ந்துள்ளனர்‌. 
தான்‌ ஒரு காடடர்ந்த நாடு, இது தவிர நாகரிகக்‌ குறைவான மலைவாசிகள்‌ லெ 
ரகங்களில்‌ வசிக்கின்‌ றனர்‌. க க : 
மத 2 ்‌ கேள்விகள்‌ பல்ல 
ததிலுள்ள மீடபூமியின்‌ பெயரைப்‌ படத்தில்‌ கண்டு கூறுங்கள்‌, 
இவர்கள்‌ எப்படிப்பட்டவர்‌ 2 டக அல 
சாடை வாசஸ்தலங்கள்‌ எவை 7. 





கலக்க பந ல்ல விதத்‌ பர பைய பதப்‌ ட கட 
க ட ஆட்‌ தத்‌ ப அதவம ஆ அள ப த்தை பைக்‌ சக்ட்டஷ வர aS சதை - 
பட ட அ சரி ்‌ 2 TY மணற்‌ a பககம படர்‌ 


இரண்டாம்‌ புத்தகம்‌ டன்‌ தி 


29. மேர்‌ ற்குத்‌ ெ தாடர்ச்சி மலைப்பிரே தசம்‌-வடப! கம்‌ 





கி்‌ பீடபூமியின்‌ மேல்கரையோரமாக மேற்குத்‌ தொடர்ச்சி மலை வியாபக - 
அள்ளது. இது ஒரே தொடராக இருக்கிறது. பம்பாய்த்குச்‌ சிறிது; வடக்கில்‌ ர 
பித்து, தென்வடலாக மேல்‌ கரையை 
ஓட்டினற்‌ போன்று ஈம்‌ நாட்டின்‌ 
தென்‌. கோடிவரை இது வியாபித்‌ 
இருக்கி றது. மேல்‌ கரையிலிருந்து 
பார்ப்பவர்களுக்கு இம்மலை செங்குத்‌ 


































தாயும்‌ . உயரமாயும்‌ தோன்றும்‌, 
ஆனால்‌ கீழ்ப்பாகத்தில்‌ இம்மலை 
கொஞ்சம்‌ கொஞ்சமாகச்‌ சரிந்து 


தக்ஷிண பீடபூமியாகிறது. இதனால்‌ 
I இம்மலையில்‌ உற்பத்தியாகும்‌ நதிகள்‌ 
இழக்கு முகமாக ஓடுகின்றன. 

இந்த மலையின்‌ வடபாகமானது 
தென்பாகத்தைப்‌ போன்று அவ்‌ 
வளவு உயரமாயில்லை. . இதன்‌ மேற்‌ 
குப்‌ பகுதியில்‌ தென்‌ மேற்குப்‌ பருவக்‌ 
காற்றினால்‌ ஏராளமான மழை பெய்‌ 
இறது. . ஆகையால்‌  அப்பாகத்தில்‌ 
அடர்ந்த காடுகள்‌ இருக்கின்றன. 
மலையின்‌ கிழக்குப்‌ பாகம்‌ மேடான 
மழை மறைவுப்‌ பிரதேசம்‌, அதற்‌ 
கடுத்த பீடபூமிப்‌ பிரதேசத்தில்‌ 
பருத்தி ஏராளமாகப்‌ பயிராகிறது. 

இந்த மலை அதன்‌ மேற்கும்‌ பாகத்‌ 
திலுள்ள சமவெளியையும்‌ கிழக்குப்‌ 
பாகத்திலுள்ள மேட்டு நிலத்தையும்‌ 
பீரிக்கிறது. இரண்டோர்‌ இடங்களில்‌ 
மலை பிளவுபட்டுக்‌ கணவாய்கள்‌: ஏற்‌ 
தான்‌, இவைகளில்‌ மான த பாலக்காட்டுக்‌ கணவாய்‌. : 


கல்கத்தாவிர்‌ ற்கும்‌, பம்பாயிலிருந்து கடவ. இக்கணவாய்களின்‌ ௭ மூலம்‌ கல! > 
ப பாதைகள்‌ செல்கின்‌ றன. 10 நத 


கேள்விகள்‌. 


ல்‌ த்தும்‌ பூமி நூல்‌, 
ய்‌) 80. மேற்குத்‌ தொடர்ச்சிமலை . த்‌ பிரதேசம்‌ . 


மேற்குத்‌ தொடர்ச்சி மலையின்‌ வடபாகத்தைவிடத்‌ தென்பாகம்‌ ச ல 
யுள்ளது என்று. அறிந்தோம்‌. வடக்கேயிருந்து தெற்காக வரவர இந்த மலை 
உயர்ந்து. கொண்டே வருகிறது. தென்பாகத்தில்‌ தான்‌ பாலக்காட்டுக்‌. கணவாய்‌ 
உள்ளது. பாலக்காட்டுக்‌ கணவாய்க்குத்‌ தெற்கிலும்‌ இம்மலையின்‌ - பிரிவுகள்‌. 
- உள்ளன. இவை தென்‌ பிரதேசத்தில்‌ அடங்கும்‌. 
இஃ பாலக்காட்டுக்‌ கணவாய்க்கு வடக்கில்‌, உள்ள மேற்குத்‌ தொடர்ச்சிமலையின்‌ 
மத்திய பாகம்‌ மூன்று பிரிவாகும்‌. 
மைசூர்‌ மலைப்பிரதேசம்‌. நீலகிரி 


நித்தி மலைப்பிரதேசம்‌. குடகு நாட்டு மலைப்‌ 
த்‌ ள்‌ ர்‌ 7 ச 1) Y 2 8 லி ்‌] ௪ ்‌ [) [)} 
rh i 1 a 9 இடை மலா பிரதேசம்‌ என்று இவைகளைப்‌ பிரிக்க 
ல்‌ ட்ட 2) ட த்‌ 7 ஷி! i] ம்‌ ட வி லாம்‌. 


இப்பிரதேசங்களில்‌ மழை அதிகம்‌. 
ஆகையால்‌, இங்கே காடுகள்‌ அடர்நீ 
துள்ளன. இக்காடுகளில்‌ தேக்கு, 
கருங்காலி, சந்தனமரம்‌ போன்றவை 
அதிகம்‌. மைசூர்‌ மலைகளில்‌ சந்தன 
மரம்‌ விசேஷம்‌. இங்குள்ள காடுகளில்‌ 
_ யானைகள்‌ கூட்டங்‌ கூட்டமாக வாழ்‌, 
ன்றன.  வருஷந்தோறும்‌ மைசூர்‌ சமஸ்தானத்தார்‌ யானைகளை க்குழி வெட்டி 
படுத்தியும்‌, வேலிகளுக்குள்‌* ஓட்டியும்‌ லு துப்‌ பழக்குகன்‌ றனர்‌. யானைகள்‌ 
ங்களை அடுக்க உபயோகப்‌ படுகின்றன. 

A குடகு நாட்டின்‌ மலைப்பிரதேசத்தில்‌ காவிரியாறு 
இ உற்பத்தியாகிறது. இங்குள்ள மலைச்சரிவுகளில்‌ 
காப்பி பயிரிடுகின்றனர்‌. சில இடங்களில்‌ காட்டை 
ட அழித்துக்‌ கிச்சிலித்‌. தோடங்கள்‌. ஏற்டடுத்தியுள்ளனர்‌. ' 


- நீலகிரி மலை அழகு மிகுந்த இடம்‌. இங்குக்‌ க்குத்‌ 
| மலை மேற்குத்‌ தொடர்ச்சி மலையுடன்‌ கக்‌ 
_ கிறது. நீலகிரியில்‌ உதகமண்டலம்‌ என்‌ ற கோடை. வாசஸ்‌ 
அ தலம்‌. இருக்கிறது. இங்குள்ள குன்றுகளும்‌, புல்வெளி 
களும்‌. தோட்டங்களும்‌, ஏரிகளும்‌ மிக்க அழகு வாய்ந்தவை. | 
- சென்னையையும்‌ நீலகிரியையும்‌ த . ஓர்‌ இருப்புப்‌ 
பதை போடப்பட்டுள்ளது. I 





1 படம்‌ 38. பழனெ யானை வேலை செய்‌ கல்‌ 















க 





நீலகிரி மலையின்‌ 2 தேயிலைத்‌ தோட்டங்‌ படம்‌ 30, காப்பிச்‌ செடி ' 
்‌ “களும்‌, காப்பித்‌ தோட்டங்களும்‌ இருக்கன்‌ றன. காப்பியும்‌ தேயிலையும்‌ ஈம்‌ நாட்டின 
[ருக்குச்‌ சிறந்த பானமாகும்‌. “யூகலிப்டஸ்‌” மரங்கள்‌ இங்கு விசேஷம்‌, இவைகளி . 
து தலைவலியைப்‌ போக்க ஒருவிதக்‌ தைலம்‌ இறக்குகிரூர்கள்‌. - இம்மலையின்‌ 
ட்டி பகாரா - டவ. ப ல்‌ பட்டான்‌ ட as ம்‌ 


ரவு 7 சாமு னை த்தல்‌ ரா ம்‌ | 
க y ரை: = 
p ௮ Yi 


இரண்டாம்‌ புத்தகம்‌ இப்‌ பப்பட்‌ ச 1 

1. மேற்குத்‌ தொடர்ச்‌ மலையின்‌ மத்திய பரகத்தை எத்தனை பிரிவுகளாகப்‌ பிரிக்கலாம்‌ > 
அவை எவை 2 

2... காவிரி எங்கே உற்பத்தியாறெது ? 
2. மைகுர்‌ மலைக்காடுகளில்‌ விசேஷமானவை எவை ? 
4, நீலசிரி மலையின்‌ கோடை வாசஸ்தலம்‌ எது ? 
ல... குடகு நாட்டில்‌ காட்டை அழித்து என்னென்ன பயிர்‌ செய்னா 2 
6, தேயிலைச்‌ செடியைப்‌ பற்றி ஒரு குறிப்பு எழுது, 


31. மேற்குத்‌ தொடர்ச்சிமலை . தென்பாகம்‌ 


பாலக்காட்டுக்‌ கணவாய்‌ விசாலமானது. இக்கணவாயின்‌ வழியாக இருப்புப்‌ 
பாதை போடப்பட்டு மேல்கரையி லுள்ள சோரனூர்‌, கொச்சி, மங்களூர்‌, முதலியஇடங்‌ 


களுக்குச்‌ செல்கிறது. 


இக்கணவா யின்‌ தென்பாகத்தில்‌ மலை மறுபடியும்‌ உயருநின்ற து. இதன்‌ பின்‌ 

னர்‌ இம்‌ மலைத்தொடருக்கு ஒவ்வோர்‌ இடத்தில்‌ ஒவ்வொரு பெயர்‌ வழங்குகிறது. 

பாலக்காட்டுக்‌ கணவாயின்‌ தென்புறம்‌ கிழக்காகச்‌ செல்லும்‌ மலைகளுக்கு ஆனைமலை, 

பழனிமலை என்‌ று பெயர்‌. அனைமலையில்‌ யானைகள்‌ அதிகம்‌. மலைக்‌ காடுகளில்‌ தேக்கு 

அதிகமாக வளரும்‌. சிலவிடங்களில்‌, ரப்பர்‌ தோட்டமும்‌ உண்டு. காப்பியும்‌ நன்கு 
பயிராகும்‌. பழனிமலையில்‌ தான்‌ பழனி ஆண்டவரின்‌ கோயில்‌ அமைந்துள்ள து. கோடைக்‌ ழு 


கானல்‌ என்னும்‌ கோடை வாசஸ்தலமும்‌ இதன்‌ ஒரு பகுதியாகும்‌. A 
/ 
பாலக்காட்டு கணவாய்க்குத்‌ தெற்கில்‌ ஏலக்காய்மலை உள்ளது. ஏலக்காய்‌ மக 
யில்‌ வைகை, தாமிரபர்ணி . என்னும்‌ ௫ 
இரண்டு நதிகள்‌ உ ற்பத்தியாகின்‌ றன. ஜ்‌ 1 1.17 ப “i தரல 2 22 க ம 72 க | 


பாச்‌ 
(1 N AAs, 500. நட அ 
77 த்‌ (க 
வித்‌ வெந்து கதம்‌ 
N 3 27 ரத்‌ 


இதன்‌ மேல்புறம்‌ பெரியாறு என்ற 
ஒரு நதி உற்பத்தியாகி அரபிக்கடலில்‌ 
விழுகிறது. அதன்‌ குறுக்கே ஓர்‌ 
அணைகட்டி, அதன்‌ தண்ணீரை 
ஏலக்காய்‌ மலையைக்‌ குடைந்து, அதன்‌ 

வழியாகக்‌ கிழக்காகதீ திருப்பி, வை 

கையில்‌ சேரும்படி செய்துள்ளனர்‌. 

பெரியாறு : அணைத்திட்டம்‌ என்பது. 
இதுதான்‌. : இம்மலையின்‌ மேல்சரிவு 

களில்‌ ரப்பர்த்‌ தோட்டங்கள்‌ விசே | 
ஷம்‌. இழ்ச்‌ சரிவில்‌ ஏலக்காய்‌ விளை படம்‌. 40 ரப்பர்‌ பால்‌ எடுப்பது 
யும்‌ தோட்டங்கள்‌ உள்ளன. ரப்பர்‌ ல்‌ 

| பலம து பாலைஎடுத்து ரப்பர்‌ டயர்‌ போன்‌ ற வஸ்‌ துக்கள்‌ செய்வார்கள்‌. 


க 


ப லவவவிரு 
ன்‌ 


[நவில்‌ 


| 


\ 







150 இம்மலையின்‌ தென்பு றம்‌ ஒரு கணவாய்‌ உள்ளது. அதற்கு ஆரியன்‌. வானி 
என்று பெயர்‌. அதன்‌ வழியாகச்‌ சென்னையிலிருந்துவரும்‌ டல்‌ கொல்லம்‌ 
, அறவிதாற்‌ ங்கூர்‌ பகத ற்றை. ட. ன்‌ I க்க ப்‌ 38 





96 பூமி நூல்‌ 
கேள்விகள்‌ 

1. பழனிமலை ஏன்‌ அப்பெயர்‌ பெற்றுள்ளது 2 

2. பாலக்காட்டுக்‌ கணவாய்‌ வழியாக, மேற்கு முகமாகச்‌ செல்லும்‌ இரயில்‌ பாசை, எக்சே 
்‌ மூடிமெது 2 
8. ஆனைமலையின்‌ விசேஷமான பயிர்‌ வசைகள்‌ எவை £ 
4, ஏலக்காய்மலை என்ற பெயர்‌ அதற்கு ஏன்‌ எற்பட்டது ? 
5. பெரியாறு திட்டம்‌ எங்குள்ளது 2? அதைப்பற்றி இரண்டொரு வாக்யெங்கள்‌ எழுதுக. 

பயிற்சி 

பின்சண்டவைகளில்‌ எத சரி, எது சரியன்று என்பதை எழுது :- 
(1) ஆனைமலை யானைக்குப்‌, பேர்போன து, 
(2) பழனி மலையில்‌ யூகலிப்டஸ்‌ விசேஷம்‌. 
(3) தஇிருவாக்கூரில்‌ ரப்பர்‌ தோட்டங்கள்‌: ௮ திகம்‌. 


(4) ஆரியன்சாவு கணவாய்‌? மூலமாக மங்களூருக்கு இருப்புப்பாதை செல்லுறெது, 


32. இநதியா 


முக்கியமான நதிப்பள்ளத்தாக்குகள்‌ 


... காஷ்மீர நாடும்‌ ஜீலம்‌ நதியும்‌ : ஈம்‌ நாட்டின்‌ வடகோடியில்‌ இமயமலையின்‌ 
தீமல்‌ பாகத்தில்‌ காஷ்மீரநாடு அமைந்துள்ளது என்று படித்தோம்‌. இந்நாட்டின்‌ வடக்‌ 
இல்‌ சிந்து ஈஇப்‌ பள்ளத்தாக்கும்‌, தெற்கில்‌ சிந்து நதியின்‌ உபகதியர்கிய ஜீலம்‌ நதிப்‌ பள்‌ 
ளத்தாக்கும்‌ அமைந்துள்ளன. 


சிந்து நதிப்‌ பள்ளத்தாக்கு மிகவும்‌ உயர்ந்த பாகம்‌ : சுமார்‌ 12,000 அடிக்குமேல்‌ 


உயரமானது. ஆகையால்‌ இங்கே அதிகக்‌ குளிராயிருக்கும்‌. இங்கு ஜனங்கள்‌ அதிக 
மாக வசிப்பதில்லை, 


பத்‌. . க » ச 
ஆனால்‌ தெற்கில்‌ உள்ள ஜீலம்நதிச்‌ சமவெளியில்‌ ஜனத்தொகை அதிகம்‌. இப்‌ 
பிரதேசம்‌ உலகிலுள்ள மிகவும்‌ அழகான பிரதேசங்களில்‌ ஒன்று. சுற்றிலும்‌ பனிச்‌ 
சிகரங்களுடன்‌ விளங்கும்‌ மலையும்‌, வளைந்து வளைந்து செல்லும்‌ நதியும்‌, பச்சை பசே 
லென்‌ ற புல்வெளிகளும்‌, ஏரிகளும்‌ பார்ப்‌ பவர்‌ கண்களுக்கு ஈலல விருந்து அளிக்கும்‌, 
இக்காடசிகளைக்‌ கண்டுகளிப்பதில்‌ நம்முடைய பிரதம மந்திரி பண்டித ' ஜவஹர்லால்‌ 
நேரு அவர்களுக்கு அளவிலா ஆர்வம்‌ உண்டு. 


இப்பிரதேசம்‌ வசிப்பதற்கு மிகவும்‌ ஆரோக்கியமானது. கோடையில்‌ இங்கு 
உஷ்ணமே தெரியாது. குளிர்காலத்தில்‌ சிறிது மழை பெய்யும்‌. இங்குப்‌ பழத்‌ தோட்‌ 
டங்கள்‌ மிகவும்‌ அதிகம்‌. இங்கே குளிர்ப்பிரதேசத்தில்‌ விளையும்‌ ஆப்பிள்‌, திராட்சை 
முதலியவை அதிகம்‌ பயிரா கின்றன. பலதோட்டங்களில்‌ உயர்ந்த வகை ரோஜாச்கெட 
களும்‌ உண்டு, சமவெளிகளில்‌ கோதுமை, சோளம்‌ முதலியன பயிரிடுகின்‌,றனர்‌. .. குன்‌ 


இரண்டாம்‌ புத்தகம்‌ - இதி்‌ 


றப்‌ பிரதேசத்தில்‌ நோத்தியான ரோமமுடைய ஆடுகள்‌ வளர்க்கப்படுகின்‌ றன. இற்‌ . 
குக்‌ கம்பள நெசவு உலகப்‌ பிரசித்தி பெற்றது. பலவித சித்திர வேல்டு வ ட கம்‌ 


ர க TTT 


அர்‌ LIE 


| WY றின இ 
மப | iG i ராத்‌ 
qT 





படம்‌ 41 மிதக்கும்‌ வீடு படம்‌ 42. கம்பள நெசவு 


பளங்களும்‌ சால்வைகளும்‌ நெய்யப்படுகின்றன. மரத்தில்‌ பலவித வேலைப்பாடு உடைய 
பெட்டிகளும்‌, சாமான்களும்‌ தொழில்‌ செய்யப்படுகின்‌ றன. 


காஷ்மீர த்தின்‌, தலைநகர்‌ ஸ்ரீநகர்‌ என்பது. இங்கு நதிக்கரை யோர்க்‌ ழி 

அழகிய கட்டிடங்கள்‌ உள்ளன. நதியில்‌ தெப்பம்‌ போன்‌ ற வீடுகளும்‌ மிதக்கும்‌ | 
க்‌ 
கேள்விகள்‌ ஆ 

1. காஷ்மீரத்தில்‌ ிக்துரதிப்‌ பள்ளத்தாக்கு எப்பாகத்தில்‌ இருக்றெது ? அங்கு திட. ஏல 
குறைவரயிருக்கறது ? 

2. காஷ்மீர சாட்டின்‌ இயற்கை வனப்பைப்‌ பற்றி மூன்று வாக்கியங்கள்‌ கூறு. 

3. காஷ்மீரம்‌ எவைகளுச்குப்‌ பேர்போன த ? 

4 காஷ்மீரத் தின்‌ தலைநகர்‌ எது 2 

5.. காஷ்மீர மக்களின்‌ முக்கிய தொழில்கள்‌ எவை £ 

பயிற்சி 
கரஷ்மீரத்தைப்‌ பற்றிய படங்களைச்‌ சேகரித்து ஒரு த்தத்தில்‌ ஒட்டு, 





சி டக்‌ 
எந்த்‌ டச்‌ 
5301 174 


32. சிந்து சமவெளிப்‌ பிரதேசம்‌ 


| சது கதி இந்தியாவிலேயே அதிக நீளமான நதி. இதன்‌ ரக்த பதிக்குளே்‌ 

. உயரமான மலைகளின்‌ வழியாக உள்ளது. ஆகையால்‌, இந்நதியின்‌ ஓட்டம்‌ இங்கு. அதிக 
- வேகமாக இருக்கிறது. மலையில்‌ அது மிகவும்‌ குறுகலான பாதையின்‌ வழியாப்‌ பாய்‌. 

றது: சமவெளியில்‌. பிரவேசிக்கும்‌ வரையில்‌ இது: அவ்வளவு உபயோக பற ன 

இது சமவெளியில்‌ பாயும்‌ பிரதேசத்தை இரண்டாகப்‌ பிரிக்கலாம்‌ : வடக்கே. 

யுள்ளது பஞ்சாப்‌ பிரதேசம்‌ ; தெர்‌ ற்கேயுள்ளது சிந்துப்‌ பிரதேசம்‌. at ' இந்‌; யின்‌ ட 

இட்‌ த்ய அந்து உப்கதிகள்‌ வந்து இதனுடன்‌ ரன்‌ ட்‌ இதுஐ 

ம்‌ பிரதேசமானதால்‌ (பஞ்சாப்‌! எனப்‌ பெயர்‌ பெற்றுள்ளது. இப்பிர 













ச தன்‌ ்‌ 


பப்லு அட்ஸ்‌ 


2 







பயர்‌. 


ட்ட. ஆத்‌ 






த கத ஒர ௬. 





ந்‌ 28 பூமி நால 


பஞ்சாபில்‌ மமை மிகவும்‌ கலை றவு என்று உங்களுக்குத்‌ தெரியும்‌, அதன்‌ கார்‌ 
ய்‌ ணமும்‌ உங்களுக்குத்‌ தெரியும்‌. சிந்து நதியில்லாவிட்டால்‌ இப்பாகம்‌ ஒரு வறண்ட 
- பாலைவனமாக இருக்கும்‌. சிந்து அதன்‌ உபநதிகள்‌ இவைகளின்‌ குறுக்கே பல அணை 
கள்‌ கட்டி, ஆயிரக்கணக்கான மைல்கள்‌ நீளமுள்ள கால்வாய்கள்‌ வெட்டப்பட்டுள்ளன. 
- இதனால்‌ பாசனம்‌ நன்கு கடை பெறுகிறது. இங்கே கோதுமை ஏராளமாகப்‌ பயிராகி றது. 
்‌ பஞ்சாபிற்குத்‌ தெற்கே ஒரு பாலைவனம்‌ பல்‌ றது. ச்‌ ற்குத்‌ தார்‌ பாலை 
/ வனம்‌ என்று பெயர்‌. இப்பிரதேசத்தன்‌ 

- இல இடங்களைக்‌ கொஞ்சம்‌ கொஞ்சமாக i 
ஜ்‌: அபிவிருத்தி செய்‌ து வருகிறார்கள்‌. 


இட்‌ இந்து நதியின்‌ தென்பாகமும்‌ வறண்‌ இ 
டுள்ளது. இதில்‌ சிந்து மாகாணம்‌ இருக்‌ 
i திறது. இங்கே இக்நதியில்‌: சுக்கூர்‌ | 
்‌ என்னுமிடத்தில்‌ ஒரு பெரிய அணைக்‌ | 
கட்டு உள்ளது. இது உலகத்தில்‌ உள்ள 
- பெரிய அணைக்கட்டுகளில்‌ ஒன்று. இத & ரானை னானை 

_ விருந்து பிரியும்‌ கால்வாய்களின்‌ பாசனத்‌ படம்‌ 43. சுக்கூர்‌ அணை 
_ தால்‌ லக்ஷக்கணக்கான ஏக்கர்‌ நிலங்கள்‌ 
| கபடி யாகின்‌ றன ; பருத்தியும்‌, கோதுமையும்‌ விளை விக்கப்படுகின்‌ றன. 








சிந்து நதியின்‌ முகத்துவாரத்திற்கு அருகில்‌ அமைந்துள்ள கராச்சி ஒரு சி றந்த 
றைமுகம்‌. இது பாகிஸ்தான்‌ நாட்டின்‌ தலை௩கரம்‌. இது ஒரு பெரிய விமான நிலை 
யமுமாகும்‌. த்‌ 






| கேள்விகள்‌ 

1. இந்து ஈதியின்‌ போக்கில்‌ பாதிக்கு மேல்‌ ஏன்‌ உபயோகமற்றதாயிருக்கறது ? 

2. இந்து ஈதி யில்லாவிட்டால்‌ பஞ்சாப்‌ 9௧௮ பிரதேசங்கள்‌ எவ்வாறு இருககும்‌ ? என்‌ 
உ. இந்து ஈ தியில்‌ கட்டப்பட்டுள்ள முக்யெ அணைக்கட்டு எத 2 
2 4. சிந்து ஈதியின்‌ போக்கில்‌ உள்ள பாலைவனம்‌ எது 2 

ச ம்‌ 9. பஞ்சாபின்‌ முக்கிய விளைபொருள்கள்‌ எவை ? 


ர . 
[3 


பயிற்சி - ப 
சந்து ஈதிப்‌ போக்கில்‌ உள்ள பிரதேசத்தின்‌ படம்‌ வரைந்து, . ல்‌ இர்தியர, பரஸ்தான்‌ 
வண்‌ காட்டு, உ ல்கள்‌ செசததித்கும்‌ பச்சை வர்ணம்‌ தட்டு I 


24. கங்கைச்‌ சமவெளி 2 


... கம்‌ காட £ட்டுப்‌. படத்தில்‌ கங்கையும்‌ அதன்‌ உபநதிகளும்‌ பாயும்‌ பிரதேசத்தைப்‌ | 
கள்‌. இங்குப்‌ த்க்‌ பல உள்ளன. க்‌ ற்‌ ல்‌ பல்‌ இருப்பு 1 2 


நில்‌ ies 





்‌ Ne 5 ல்‌ ப்பது கத்த ட்‌ 2 படல்‌ ச] 
ட ஆட அ த ஓர்‌ ] ்‌ ப தகை டரா ௬,7௩4 பாது 


இரண்டாம்‌ பு த்தகம்‌ 29... 










அணில்‌ d 


ரல்‌ 


ப க பதில்‌ ன ட 
. + ன ௮ தர டட | னி 
௬ ச்‌ ௬ & ட ல. ௬. 
23 டயட வபய்‌ பல oar 


_ கங்கைச்‌. பப பிரதேசம்‌ இந்தியாவிலே a செழிப்பான பாகம்‌, 
அவ்வா று செழிப்பாக இருப்பது ஏன்‌ ? இமயமலையில்‌ உற்பத்தியாகும்‌ நதிகள்‌ ஏராள 
மான. வண்டல்‌ . மண்ணை இத்தாழ்ந்த சமவெளியில்‌ கொண்டுவர து குவித்துள்ளன. . 
ஆகையால்‌ நிலம்‌ மிகவும்‌ செழிப்பாயுள்ளது. இங்குப்‌ பாயும்‌ நதிகளில்‌ எக்காலத்தி லும்‌ 
கண்ணீர்‌ ஓடிக்கொண்டிருக்கும்‌. மாரியில்‌ பனி உருகி வெள்ளம்‌ பெருக்கெடுக்கும்‌, ' 
சமவெளியில்‌: நெல்‌, கரும்பு, கோதுமை ஏராளமாய்‌ வினைநன்‌றன. கங்கைப்‌ பிரதேசத்‌ 
தில்‌ பல பெரிய இராச்சியங்கள்‌ தோன்றி மறைந்தன. ஆகவே இது சரித்திரப்‌ பிர 
சத்தி பெற்ற இடம்‌. த 


si 


4 க 
டண டர அய்‌ 


ச்‌ 1 


(உக ஏவ 2-2 


| கங்கை இயமலையில்‌ கங்கோத்ரி என்னும்‌ பனியா ட்‌ உ ற்பத்தியாகி ஹரித்‌. 
துவாரம்‌ என்னும்‌ இடத்தில்‌ 
. மலையைவிட்டுச்‌ சமவெளியில்‌ 
பிரவேசிக்கிறது ; இங்கிருந்து £5௫ 
“தென்‌ கிழக்காகத்‌ திரும்புகிறது. 
கங்கையின்‌ முக்கிய உபநதியா 
கிய யமுனை, அலகாபாத்‌ என்னு 
மிடத்தில்‌ கங்கையுடன்‌ சேரு 


கிறது. இதற்குத்‌ திரிவேணி |. 
சங்கமம்‌ என்று பபயர்‌. இந்‌ துக்‌ | 


ட்‌ கட டத்‌ - 
நட எலு 3 ட ர 





ம 
௪14 
ப்‌ 

க்‌ 
ட 

| 


| 
றி 
2-3 | 
| a 
“அரி 
23 
ந. 
பி 


இது ஒன்று. ர்கங்ட்டுத்‌ த 
“தந்தை என்று அழைக்கப்படும்‌ !- 2 | 

மகாத்மா காந்தியடிகளின்‌ அஸ்தி படம்‌ 44, கங்கை-உற்பத்தி 5 

இந்தச்‌ சங்கமத்தில்‌ கரைக்கப்பட்‌ 

டது. படல்‌ நதியின்‌ கரையில்தான்‌ நம்‌ நாட்டின்‌ தலைநகரான டில்லி. அமைக்துள்‌ | 


படம்‌ 5. தாஜ்மகால்‌ 


6 த. டில்லிக்குத்‌ தெ ற்கில்‌ ஆக்ரா என்‌ ற நகரம்‌ இருக்கி றது. லட உலகப்‌. பரிதி 
ற தாஜ்மகால்‌. என்னும்‌ அற்புதக்‌ கட்டிடம்‌ அமைந்திருக்க றது... - இதன்‌ | 
ry ாஜ்காட்‌? என, டப்‌ பக்‌ ட டடக்‌ கண்ல தட 





4p பூமி நூல்‌ 


கங்கை தீரத்திலுள்ள கான்பூர்‌ ஒரு சிறந்த பட்டணம்‌, இது கம்பள செசவுக்குப்‌ 
பேர்போனது. லக்ஷ்மணபுரி என்‌ றும்‌ மற்றொரு பெரிய பட்டணமும்‌ இங்குளது. கங்‌ 
கைக்‌ கரையில்‌ உள்ள காசி இந்துக்களுக்கு முக்கியான ஒரு புண்ணியஸ்தலம்‌. வருஷ 
முழுவதும்‌ ஆயிரக்கணக்கான யாத்ரீகர்கள்‌ இங்கு வந்து போகிறார்கள்‌. பீஹாரின்‌ தலை 
நகராகிய பாட்னாவும்‌ கங்கையின்‌ கரைமேல்‌ உள்ளது. 


கங்கையின்‌ மேற்குப்‌ பகுதியில்‌ ஐக்கிய மாகாணம்‌ இருக்கிறது. இதில்‌ கரும்‌ 
பும்‌ கோதுமையும்‌ விசேஷமாகப்‌ பயிராகின்‌ றன. மத்திய பகுதியில்‌ புத்தர்‌ பிரான்‌ அவ்‌ 
தரித்த பீஹார்‌ மாகாணம்‌ இருக்கின்றது. இங்கு நெல்‌ அதிகம்‌. கிழக்குப்‌ பகுதியாகிய 
வங்காளம்‌ டெல்ட்டாப்‌ பிரதேசத்தில்‌ உள்ளது. வங்காளம்‌ இரு பிரிவாகப்‌ பிரிக்கப்பட்டுக்‌ 
கிழக்கு வங்காளம்‌ பாகிஸ்தானுடன்‌ சேர்க்கப்பட்டுள்ள து. 


கேள்‌ விகள்‌ 
1. ஹரித்துவாசம்‌ எங்குள்ளது 2 
2. கன்கையின்‌ மூக்யெ உபநதி எது? அதன்‌ கசையிலுள்ள இரண்டு மூக்யெ ஈகரங்களைச்‌ 
ரூதிப்பிடுக 
8. திரிவேணி சங்கமம்‌ என்பது எது 2 
4, கங்கைச்‌ சமவெளியின்‌ செழிப்பிற்கு மூன்று காரணங்கள்‌ எழுது, 
5, கங்கை எம்தெர்த மாசாணங்களின்‌ வழியாகப்‌ பாய்கிறது ? 
6. பின்கண்டலைகளைச்‌ சரியாகச்‌ திருத்திப்‌ பொருக்தி எழுது :- 
இிரிவேணி--புத்தர்‌ பிரான்‌ அவதரித்த சாடு, 
ஆக்ரா கம்பள நெசவுக்குப்‌ பேர்போன அ. 
பீஹார்‌—இச்‌ தியாவின்‌ தலைநகர்‌. 
கான்பூர்‌... ஒரு புண்ணிய ஸ்தலம்‌. 
கங்கையும்‌ யமுனையும்‌ சேருமிடம்‌. 
டில்லி. சாஜ்மசால்‌ அமையப்‌ பெற்றுள்ள நகரம்‌. 





கரசி 


35. பிரம்மபுத்திரா பள்ளத்‌ தாக்கு 


கங்கை ஐக்கிய மாகாணம்‌, பீஹார்‌, வங்காளம்‌ என்ற மாகாணங்களின்‌ வி 
யாகப்‌ பாய்கிறது என்று படி.க்தோம்‌. 


வங்காளத்தின்‌ ஒழ்ப்பிரதேசம்‌ ஒரு டெல்ட்டா. இங்கே பல கிளைகளாகப்‌ பிரிந்து 
கடலில்‌ வீழுகிறது. இக்களைகளுடன்‌ பிரம்மபுத்திரா என்‌ ற ஈதி வந்து கலக்கி றது. 


இந்த நதி இமயமலையின்‌ வடக்கேயுள்ள திபேத்‌ பீடபூமியில்‌ உற்பத்தியாடிக்‌ 
கிழக்காக ஓடிவந்து, பின்பு தெற்காகத்‌ திரும்பி, அஸ்ஸாம்‌ மலை இடிக்குகளின்‌ வழி 
யாக வந்து, சமவெளியில்‌ பாய்ந்து கங்கையின்‌ இளை நதியுடன்‌ கூடுகிறது, அஸ்ஸாம்‌, 
காடுகள்‌ நிறைந்த மலைப்பிரதேசம்‌. இங்கு மழை வெகு அதிகம்‌. மலைச்‌ சரிவுகளில்‌ 
தேயிலை ஏராளமாய்ப்‌ பயிராகிறது, 


கங்கையும்‌ பிரம்மபுத்திராவும்‌ கூடும்‌ இடம்‌ வங்காளத்தின்‌ செழிப்பான 
டெல்ட்டா பாகம்‌. கங்கை இங்குப்‌ பல கிளைகளாகப்‌ பிரிந்து கடலில்‌ கலக்கிறது 





"இரண்டாம்‌ புத்தகம்‌ 41 


த 


கடலருகில்‌ சதுப்பு. ள்‌ உள்ளன. இவைகளுக்குச்‌ சுந்தரவ னம்‌ எ 
பெயர்‌. 


கங்கை கட்ட எவ நெல்‌ பயிராகிறது. இங்குள்ள செழிப்பான நிலத்தில்‌ 
சணல்‌ என்ற ஒருவகைச்‌ செடி பயி 
. ராகிறது. இச்செடியின்‌ தண்டி 
அள்ள காரிலிருந்து கோணிகள்‌ 
செய்கிறோர்கள்‌. கல்கத்தாவில்‌ பல 
சணல்‌ ஆலைகள்‌ உள்ளன. 

... கல்கத்தா ஹூக்ளி நதிக்கரை 
யிலிருக்கிறது. இது சமுத்திரத்தி 
லிருந்து விலகி உள்நாட்டில்‌ உள்ள 
தாயினும்‌ கடலிலிருந்து ஹூக்ளி 





மூலமாகப்‌ பெரிய கப்பல்கள்‌ கல்கத்‌ க 1 TEED 5 / 
 தாவிற்கு வருகின்றன. ஆகையால்‌ கக PD > Ss 
11 த ஆ ணை க |. 


கல்கத்தா இப்பிரதேச த்தின்‌ முக்கிய % TEE EEE 
துறைமுகமாகும்‌. படம்‌ 4(. சணல்‌ a 

இழக்கு வங்காளம்‌ சிறந்த சணல்‌ பிரதேசம்‌. இதன்‌ தலைநகா டாக்கா. இது 
மஸ்லீன்‌ எனும்‌ அழகான வெகு மெல்லிய துணி வகைக்குப்‌ போபோனது.: ' 


கேள்விகள்‌ 7 
- 1. பிரம்மபுத்திரா எங்சே உற்பத்தியாகிறது 2 - A 
2, பிரம்மபுத்திரா எங்கு வந்து எதனுடன்‌ சேருகிறது ? a 
8. அஸ்ஸாம்‌ எப்படிப்பட்ட பிரதேசம்‌ ? 39 
4. கல்கத்தா எவ்வாறு ஒரு பெரிய துறைமுசமாயிருக்‌இிற.து 2 
5. “சுக்தரவனம்‌? என்றால்‌ என்ன 2 


36. காவிரி நதி மேட்டுப்‌ பிரதேசம்‌ 


காவிரி நதி குடகு நாட்டில்‌ உற்பத்தியாகன்‌ றது என்றும்‌,. கிழக்காக ஓடி. வங்‌ 
காளக்‌ குடாக்கடலில்‌ கலக்கிறது என்றும்‌ தெரியும்‌. காவிரியின்‌ போக்கை இரு பிரிவு 
ட்‌ ட பிரிக்கலாம்‌. அவை (1) மேட்டுப்‌ பிரதேசம்‌ (2) சமவெளிப்‌ பிரதேசம்‌ என்‌ 
இப்பாடத்தில்‌ கா ட ட பிரதேசத்தைப்‌ பற்றித்‌ தெரிந்‌ து. கொள்‌ 
வேரம்‌. 
க காவிரி குடகு நாட்டில்‌ மேற்குத்‌ தொடர்ச்சி மலையின்‌ கீழ்ச்‌ சரிவில்‌ ௨ நற்பத்தி க 
யாது. இது நெக்காக மைசூர்‌ மேட்டு நிலத்தின்‌ வழியாக ஓடுகிறது. குடகு நாட்‌. A 
க்‌ டில்‌ இந்நதி மிகவும்‌ குறுகிய தாயிருக்கும்‌. ம ன்‌ 
..... மைகுருக்கருகில்‌ காவிரியின்‌ குறுக்கே ஓர்‌ அணை கட்டி நீரை ஒரு. பெரிய. ஏா ல 
யாகத்‌ த இந்த வ்‌ ம்ப சாகரம்‌. அன்ட்‌ ப்‌... 
ந்‌ எ யிலிருந்து. 





42 பூமி நூல்‌ 


துக்‌ கொள்கின்றனர்‌. இந்த அணையின்‌ அருகில்‌ பிருந்தாவனம்‌ என்னும்‌ ஓர்‌ அழகிய 
. செய்தோட்டம்‌ அமைக்கப்‌ பெற்றிருக்‌ 
கிறது. க i 
காவிரி மேட்டு நிலத்தை விட்டுத்‌ தாழ்‌ 
நிலத்தில்‌ இறங்கும்போது, சிவசமுத்‌ 
திரம்‌ என்னுமிடத்தில்‌ ஒரு பெரிய 
நீர்வீழ்ச்சி உண்டாகிறது. இந்த நீர்வீழ்ச்‌ 
சியின்‌ சச்தியை மைசூர்‌ அரசாங்கத்‌ 
தார்‌ பயன்படுத்திக்கொண்டு, மின்சார 
1] சக்தியை உற்பத்தி செய்கின்றனர்‌ ; 
' மைசூர்‌, பங்களூர்‌ முதலிய நகரங்களில்‌ 
- விளக்குபோடவும்‌, கோலார்‌ என்னும்‌ 
படம்‌ 48. கிருஷ்ண ராஜ சாகரம்‌ இடத்திலுள்ள ' தங்கச்‌ சுரங்கங்களில்‌ 
வேலை செய்யும்‌ பலவித இயந்திரங்களை 
இயக்கவும்‌ அந்த மின்சார சக்தியைப்‌ பயன்படுத்‌ துகிறார்கள்‌. இந்த மின்சார சக்தி 
யினாலேதான்‌ மைசூர்‌ பலவித ஆக்கத்‌ தொழிலில்‌ தலைசிறந்து விளங்குகின்றது. 





கேள்விகள்‌ 
| 1. மைசூரில்‌ காவிரியின்‌ குறுக்கே கட்டப்பட்டுள்ள அணையின்‌ பெயர்‌ என்ன . 
௫ 2. சவ சமுத்திரம்‌ நீர்வீழ்ச்சியால்‌ விளையும்‌ பயன்‌ யாது 2 
i 87. காவிரி-சமவெளிப்‌ பிரதேசம்‌ 


... காவிரியின்‌ சமவெளிப்‌ பிரதேசமும்‌ டெல்ட்டாப்‌ பிரதேசமும்‌ தென்னாட்டில்‌ 
- செழிப்பான பாகம்‌. இந்நதி பாயும்‌ பிரதேசம்‌ முழுவதும்‌ எங்குப்‌ பார்த்தாலும்‌ நெல்‌ 
ட்‌ வயல்களும்‌, வாழைத்‌ தோட்‌ 
டங்களும்‌, தென்னந்‌ தோப்பு [* 
களும்‌, குளங்களும்‌ வாய்க்கால்‌ 
களுமாக ஒரே செழிப்பைக்‌ 
காட்டுகிறது, இந்திர த்தின்‌ 
. வளத்தின்‌ காரணமாகப்‌ பண்‌ 
- டைய நாளில்‌ சோழநாடு மேன்‌ 
-  .மையுற்று விளங்கியது. இங்கு 
ட்‌ ஜன நெருக்கம்‌ அதிகம்‌; பல 
. ஊர்களும்‌ பட்டணங்களும்‌ உள்‌ 
. காவிரியின்‌ நீர்ப்பெருக்கை க வ 24 ட்டன "அ 









TN NN 






்‌ படம்‌ 49. i மேட்டூர்‌ அணை ௮ 


என்னுமிடத்தில்‌. 


7 
. 1 
— (ர ட 
KOT." ்‌ 
க... 
1 
3 பத 


ரு ௫ 


தப 


இரண்டாம்‌ புத்தகம 4 


ஓன்று இதில்‌ தேஙகிய நீரின்‌ ஒரு பகுதியைக்‌ கொண்டு, இயநதிரங்களை இயககி மின்‌ 
சாரம்‌ உற்பததி செய்கிராகள இந்த நீர்த தேக்கத்திலிருந்து காலவாயகள மூலம்‌ 
தண்ணீரைக்‌ கொண்டுபோய்த தஞ்சாலூ£ ஜிலலாவீன்‌ தென்‌ பாகததிலுள்ள வறண்‌ 
டிருந்த நிலங்களைச்‌ சாகுபடி. செய்கிறாகள 


காவிரி கதி சேலம்‌, கோயமுத்தூர்‌ ஜில்லாககரூரக்கு எலலையாக ஓடி, திருச்சிரரப்‌ 
பள்ளியில்‌ பாய்கிறது இங்கு இது இரண்டாகப்‌ பிரிந்து மறுபடியும ஒன்று சேரு 
கிறது. இடைப்பட்ட தீவில ரீரங்கம என்ற சிறந்த வைஷ்ணவ ஸ்தலம்‌ உள்ளது. 


இதன பின்னா காவிரி பல கிளைகளாகப்‌ பிரித்து ஒரு பெல்ட்டா உண்டு பண்ணிக்‌ 
கொண்டு கடலில கலக்கிறது இதன்‌ ஓவவொரு கிளைகஇக்கும ஓவவொரு பெயர்‌ 
உண்டு. இநத டெலடடாப்‌ பிரதேசததிலதான்‌ வளம மிகுந்த தஞ்சாவூர்‌ ஜிலலா உள்‌ 
ளது இது *தென்னாட்டின நெறகளஞசியம்‌ எனப்படும ஏராளமான நெல, வாழை, 
வெறறிலை ஆகியவை இங்கே பயிராகின்‌ றன 


கேள்விகள்‌ 
1, தெனனாட்டின களஞரியம எது ? 
2, சாவிரி சமவெனிப பிரதேச சதிலுளள ஜிலலாக்கள எவை 7 
3. ஸ்ரீசங்கம திவு எங்குள்ளது 2 
பயிற்சி 
சசவிரி ஈதியின்‌ போசசைச கரடடும படம வரை, அதில மேட்டூர்‌, திருசசிரரப்பள்வி 
ஸ்ரீசப்சம்‌ இலைகளைச குதி, 


$8. சில தென்னிந்திய நதிகள்‌ 


தென்‌ இந்தியாவில்‌ காவிரியைத தவிர வேறு சில கதிகள்‌ இருக்கின்‌ றன, 
காவிரி, தென்பெண்ணை, பாலாறு தமிழ கண்டதோர்‌ வைகை பொருநை நதி என 
மேவிய ஆறுபல? என்னும்‌ பாரஇயார்‌ பாடலில இகநதிகளின்‌ பெயர்கள்‌ கூறப்பட 
டுள்ளன 


இவைகளில்‌ வட பெண்ணை தெல்லுர்‌ ஜிலலாவிற்கு ஈலல நீர்ப்பாசனத்தை 
அளிக்கிறத்‌. ஆதலால, கெல்லூர்‌ முதலதரமான அரிசிக்குப்‌ பெயர்பெம்துள்ள து. 


பாலாறு வட ஆறகாடு, செங்கற்பட்டு, ஜிலலாக்களின்‌ மூலம பாயறெது. இம்‌ 
கதியில்‌ மழை காடகளில மட்டும்‌ மீர்பெருக்கு ஏற்படும்‌ மற்றை நாடகளில்‌ இது வறண்‌ 
டிருக்கும்‌ மழை நாடகளில்‌ வரும கீரைப்‌ பல ஏரிகளில்‌ தேக்கிப்‌ பாசனத்திற்குப்‌ 
பயன்‌ படுததுகிறார்கள்‌ இவவித ஏரிகளில செங்கற்பட்டு எரி மிகவும்‌ பெரியது, 


பட இந்த ஈதிகளைப்‌ படத்தில்‌ பார்‌ அவைகளின்‌ 
ர கசங்களையம்‌ அறிந்துகொள்‌... 





த திறம்‌. பகன்‌ கேள்வி அ TE A ட டவல லல்ல லது 
இச்ஈதிகளின்‌ .£ரம்‌ என்‌ காவிரி தீசசதைப்‌ போல்‌. வளம்‌ பெற்றதாக இல்லை 2. 0 
1. ஒரு படத்தில்‌ வட பெண்ணை, பாலாறு, தென்‌ பெண்ணை இவைகள்‌: உத்பத்தியாகு 
மிடத்தைக்‌ குறி. த க 
0 8 உங்கள்‌ பள்ளியிலுள்ள சென்‌ இர்தியா படத்தை உற்று ரோக்‌, இர்ஈதி தீரங்களிலுள்ள 
பெரிய ஊர்களை எடுத்தெழு ௮. க) இர லத்‌ 


89. வைகை, தாமிரபரணி நதிகள்‌ 


க வைகையாறு ஏலக்காய்‌ மலையில்‌ உற்பத்தியாகிறது என்று ஏற்கெனவே அறிந்‌ 
துள்ளோம்‌. இதில்‌ பெரியா ற்று நீரைக்‌ கொண்டுவந்து சேர்ப்ப தப்பற்றியும்‌ தெரிந்து 
கொண்டிருக்கிறோம்‌, இந்நதி மதுரை, இராமகாதபுரம்‌ ஜீல்லாக்களின்‌ வழியாகப்‌ பாய்‌ 
கிறது. ஆதலால்‌ இந்நதி பாயும்‌ தீரமாயெ மதுரைச்‌ சமவெளி மிகவும்‌ வளம்‌ பெற்‌ 
அள்ளது. நெல்‌, கரும்பு, பருத்தி, கடலை இங்கு அதிகமாய்ச்‌ சாகுப்டியாகின்‌ றன. 
பாண்டிய நாட்டின்‌ தலைககராய்‌ விளங்கிய மதுரை இச்சமவெளியி லுள்ளது. 


தாமிரபர்ணி மேற்குத்‌ தொடர்ச்சி மலையின்‌ பிரிவான்‌ அகஸ்திய மலையில்‌ உற்‌ 
பத்தியாக, ஓர்‌ ஒடுக்கமான சமவெளி மூலம்‌ பாய்கிறது. இது மிகவும்‌ சிறிய நதியானா 
- அம்‌ இதில்‌ பல அணைக்கட்டுகள்‌ கட்டப்பட்டுள்ளன. தருநெல்வேலி ஜில்லா வீன்‌ 
வளத்திற்கு இந்த நதியே காரணம்‌. இதில்‌ வருஷ முழுவதும்‌ நீர்‌ வற்றுவதே இடை 
யாது. இங்குப்‌ பருத்தி விளைவு அதிகம்‌. 5 
௬ எனைய TN Ey சமீப காலத்தில்‌ பாபநாசம்‌ என்னும்‌ இடத்தில்‌ 
A [இத்தி டு படி மலையின்மேல்‌ ஓர்‌ அணையைக்‌ கட்டி இதன்‌ 
நீரைத்‌ தேக்கியிருக்கிறார்கள்‌. இந்த அணைக்‌ 
கட்டு நீர்த்தேக்க மூலம்‌ மின்சாரம்‌ உற்பத்தி 
செய்து பல இடங்களுக்கு அனுப்புகிறார்‌ கள்‌: 
_ பாபநாசம்‌, அம்பாசமுத்திரம்‌ போன்ற விடங்‌ 
களில்‌ இந்த மின்சக்தியைக்கொண்டு "பஞ்சாலை 
கள்‌ இயக்கப்படுகின்‌ றன. ச த 
யர Ne குற்றாலம்‌ லட அ 
பதப்‌ தத்தன (| a த்‌ விப்பட்டிருக்கலாம்‌. இங்கு ஒரு நீர்‌ வீழ்ச்சி. 
A பான “யிருக்கிறது. - தாமிரபர்ணியின்‌ - உபந்தியாயெ 
டித்த வ்‌ சித்ரா - நதியில்‌ இந்நீர்வீழ்ச்சியுள்ளது. . கென்‌. 
: மத மேற்குப்‌ பருவக்காற்று வீசும்‌ காலங்களில்‌ 
அ இந்‌ நீர்வீழ்ச்சியில்‌ பெருக்கு ஏற்படும்‌... இதில்‌ 
கவ்‌) குளிக்க . வசதி ஏற்படுத்தப்பட்டுள்ளது. இதில்‌ 
குளிப்பதால்‌. தேக அரோக்யெ முண்டாவ . 
ரவி துடன்‌, மூளை சம்பந்தமான வியாதிகளும்‌ ' 
பலர்‌ இங்கே செல்கின்றனர்‌. ப்‌ வக தல்‌ உனது 


¥ y+ 
ட 












. if 
ந ம்‌ 4 /% ்‌ லட்‌ ச்‌ | // 
ர்‌ a7 |! ப 
72 A 


த 






















பழ 7 Sr ப 
சட ரல்‌ ண ன்‌ டர 





he 





















Ne 











ப 


இரண்டாம்‌ புத்தகம்‌ 45 


புரம்‌ முதலிய - இடங்களுக்குப்‌ பாதை போடப்பட்டுள்ளது. இந்த இருப்புப்‌ பாதை 
மூலம்‌ பிரயாணம்‌ செய்தால்‌ மேற்குத்‌ தொடர்ச்சி மலையின்‌ அற்புத இயற்கைக்‌ காட்சி 
களைக்‌ காணலாம்‌. 


தாமிரப்ர்ணியின்‌ இரு கரைகளில்‌ திருநெல்வேலி, பாளையங்கோட்டை என்ற 
பெரிய பட்டணங்கள்‌ இருக்கன்‌ றன. இந்த ஆறு கடலோடு கலக்குமிடத்தில்‌ முற்‌ 
காலத்தில்‌ மேன்மை பெற்ற கொற்கை என்ற துறைமும்‌ இருந்தது. 

கேள்விகள்‌ 

தாமிரபர்ணியைக்‌ காவிரிக்கு அடுத்தபடியாகச்‌ சொல்லலாம்‌ என்பது ஏன்‌? 
பாபநாசம்‌ தேக்கத்தைப்பற்றி இரண்டு வாச்சயங்கள்‌ எழுது. 
குற்றால்ம்‌ எங்குள்ளது 2 ௮ எவ்வாறு முக்யெமானது 2 | 
ஆரியன்காவு என்பது என்ன ? அதைப்பற்றி உனக்கு என்ன தெரியும்‌ ? 
தாமிரபர்ணிக்‌ கரையில்‌ உள்ள இரு முக்கிய பட்டணங்களைச்‌ கூறு. 


NY 


40. நர்மதை, தபதி, மஹாநதி 


தக்காண பீடபூமியின்‌ வடகோடியில்‌ ழ்மேலாக இரு மலைத்‌ தொடர்கள்‌ இருப்‌ 
பதைப்‌ படத்தில்‌ காணுங்கள்‌. இம்மலைகளில்‌ வடக்கில்‌ உள்ளது விந்தியமலை; தெற் 
கில்‌ உள்ளது சாத்பூராமலை. இவ்விரண்டு மலைகளும்‌ வட. இந்தியாவையும்‌ தென்னிந்‌ 
வையும்‌ பிரிக்கும்‌ இயற்கையான எல்லைகள்‌, 


-விந்தியமலைக்குத்‌ தெற்கில்‌ நருமதை ஈதியும்‌, சாத்பூராமலைக்குத்‌ தெற்கில்‌ தப 
நதியும்‌ பாய்கின்றன. இவ்விரு ஈதிகளும்‌ மேற்கு நோக்கி ஓடி அரபிக்கடலில்‌ ஏ 
முகத்துடன்‌ கலக்கின்றன. இந்கதிகள்‌ பாசனத்திற்கு அவ்வளவு உபயோகப்படுவ! 
தில்லை. நர்மதை நதிக்கரை பண்டையகால நாகரிகம்‌ வாய்ந்த இடங்களில்‌ ஒன்று. ப 

| நர்மதை தபதி நதிகளுக்குக்‌ கிழக்கில்‌ தக்ஷிண பீடபூமியின்‌ வடழக்குப்‌ பாகத்‌ 
தில்‌ மற்றொரு நதி கிழக்காக ஓடி வங்காளக்‌ குடாக்‌ கடலில்‌ கலப்பதைப்‌ படத்தில்‌ 
பார்‌, இது மஹாநதி எனப்படும்‌. 

- இம்மஹாநதியின்‌ டெல்ட்டாப்‌ பிரதேசம்‌ செழிப்பானது. இங்கு நெல்‌ விளைச்சல்‌ 
அதிகம்‌. மஹாநதியின்‌ முகத்துவாரத்தில்‌ பூரி என்னும்‌ ஊர்‌ உள்ளது. இ து ஒரு 
பெரிய க்ஷேத்திரம்‌, 
கேள்‌ விகள்‌ 

1. வடஇச்தியாலையும்‌ சென்னிர்‌ தியாவையும்‌ பிரிக்கும்‌ மலைகள்‌ எவை ? 
2. நர்மதை ஈதிக்கும்‌ தபதி ஈதிச்கும்‌ ஏன்‌ உப௩ திகள்‌ இல்லை 2 

3. மதற்சஈதியின்‌ டெல்ட்டாப்‌ பிர சேசம்‌ எப்படிப்பட்டது ? 

4. பூரி, என்னும்‌ க்த்திரம்‌ எங்குள்ளது 7 


கர்‌ அட ஆட்ட அழ னவை 2 - --— ட்டு ௮-௮ அடகு. TTT லப திய ராக்கு மாவு = எ ௭ சச 3 தாணு 
~ iE 3 ௭ ரி பு ்‌ ்‌ றை ஆர த த HF ல 
ஆ 3 க்‌! - 
zn 





பூமிறால்‌ 
41. இந்தியாவின்‌ மேட்டு நிலங்கள்‌ 


நீங்கள்‌ கடைகளில்‌ விற்கும்‌ மில்‌ துணிகளின்‌ மேலுள்ள பெயர்களைப்‌ படித்துப்‌ 
பாருங்கள்‌. பம்பாய்‌, ஆமதாபாத்‌, ஷோலாப்பூர்‌, பூனா, என்ற பெயர்களைக்‌ காணலாம்‌. 
இந்தியாப்‌ படத்தில்‌ இந்நகரங்கள்‌ உள்ள இடங்களைப்‌ பாருங்கள்‌. இவை 
அபேகமாகது்‌ தக்‌, 
காண பீடபூமியின்‌ 
மேற்கு, வடமேற்குப்‌ 
பாகங்களில்‌ உள்‌ 
ளன : என்பது தெரி 
யும்‌. இப்பிரதேசத்‌ 
தில்‌ பருத்தி ஆலைகள்‌ 
அதிகம்‌. ஏன்‌ 2 I 
பருத்தி விளைவிற்‌ 
குக்‌ கரிசல்மண்‌ பிர 
தேசம்‌ ஏற்றதாகும்‌, 


7 A ்‌ | | தவிர, பருத்திக்கும்‌ 
Dy. Ox அதிகமான மழை. 


கூடாது இவ்விரண்டு 
அநுகூலங்களும்‌ இப்‌ 


“ஓ ப௫த்தீப்‌ பிரதேசம்‌ இ 


ட பிர தேசத்தில்‌ 


உ - | ்‌ ்‌ - இப்பிரதேசம்‌ பம்‌ 
oo அடங்கிய பீடபூமிப்‌ 
- பாகம்‌; . கரிசல்‌ மண்‌ 
பிரதேசம்‌, மதன்‌ 
இருக 3. ப மீமற்குப்‌ பருவக்‌ 
| க படம்‌ 51. பருத்தி விளைவு பிரதேசம்‌ காற்றை மே ற குத 
- தொடர்ச்சி மலை தடுத்து விடுவதால்‌ மேல்கரையைச்‌ காட்டி லும்‌ இங்கு மழை குறைவு. 
ஆகையால்‌, இது இந்தியாவிலேயே ஏராளமாகப்‌ பருத்தி பயிராகும்‌ பிரதேசம்‌. இங்குப்‌ 
பருத்தி அதிகமாய்க்‌ இடைப்பதால்தான்‌ இங்குள்ள பம்பாய்‌, ஆமதாபாத்‌, பூனா, 

. ஷோ லாப்பூர்‌ என்ற வீடங்களில்‌ ஏராளமான பருத்தி நெசவாலைகள்‌ அமைந்துள்ளன. | 





இப்‌ பிடபூமியின்‌ வடபாகத்திலுள்ள ஜனங்கள்‌ : மகாராஷ்டிரர்கள்‌... தென்‌ 


5 

15 
i நல 
Bi ம்‌ 
pr % வ } 


- கேள்விகள்‌ 







ருத்தி பயிராக என்னென்ன அதுகூலங்கள்‌ வேண்டும்‌ 2 ல நக்கக்‌ | | 
ஷாலரப்பூர்‌, பூனா, இவ்விடங்களில்‌ ஏன்‌ பருத்தி ஆலைகள்‌ அதிகம்‌? 


ட்‌ ்‌ - 3 7 
ச்‌ ச கப வஸு 
ச்ச்‌ ௩ 
௫ 


'வில்‌ பருத்தி மிகவும்‌ ஏரானமாக விளையும்‌ பிசசேசம்‌ எது? 


ட்ட பக்ஸ்‌ 
Da ந 
இஃ 


டட 
1 

4 

ட ர 


ன | - அகி 2 க்‌. 2 
x இல ஆத்‌ | ன்‌ + ட்‌. 2. . iS த்ர ர்‌ 
ப YY. > Pi PST அ பகம்‌. 3 “27 ர கட்த அச 
வர்க. 2 TT gio nD EA iO YT esd HN 





கண ககா களப ஜானா னக கானக 


ட்ப 


ஜா. றன வாக வாரா பாகம 


RNS 


ட 
Kh . 
(1 


பெ... ரீக 









ம்‌ 


இரண்டாம்‌ புத்தகம்‌ 


42. பம்பாய்‌ நகரம்‌ 


பம்பாய்‌ மாகாணத்‌ இன்‌ கர்‌ பம்பாய்‌ நகரம்‌. 


பட்டினம்‌. 


பம்பாய்‌ நகரின்‌ இருப்பீடத்தைப்‌ படத்‌ 
தில்‌ பாருங்கள்‌. அது எங்கு அமைந்துள்ள து? 
சால்செட்‌ தீவுக்கு மேல்கரைக்கும்‌ இடையிலுள்ள 
கடல்‌ இயற்கைத்‌ துறைமுகமாக அமைந்துள்ள து, 
கப்பல்கள்‌ இத்தீவின்‌ தென்‌ கோடியில்‌ கீழ்க்கரை 
யில்‌ ஓதுங்கி நிற்கச்‌ சாதகமாயுள்ள து. 


இந்நகரம்‌ வியாபாரத்தில்‌ முதன்மையான து. 
மேல்‌ நாடுகளுடன்‌ ஏற்றுமதி இறக்குமதி, தங்கம்‌ 
பருத்தி மார்க்கெட்டுகள்‌ இங்கு அதிகம்‌. இங்குப்‌ 
பல பெரிய வியாபார சங்கங்கள்‌ உள்ளன... ஆகை 
யால்‌ இந்நகரம்‌ அதிக ஜன நெருக்கமுடையது. 
பெரிய மாடி வீடுகளையுடைய ஒழுங்கான தெருக்‌ 
களும்‌ பெரிய பெரிய சர்க்கார்‌ கட்டிடங்‌ 
களும்‌, கடை வீதிகளும்‌, அழகிய கடலோரமும்‌ 
பெற்றுள்ள -அழயெ நகரம்‌ இது, 


பம்பாயில்‌. பல பருத்தி ஆலைகள்‌ உள்ளன 
இந்நகரிலிருந்து கல்கத்தா, சென்னை, டெல்லி நக 
ரங்களுக்கு இருப்புப்‌ பாதைகள்‌ செல்லுகின்‌ றன. 


கேள்விகள்‌ 


ற்‌ 


| 


(ll 


| 





rm 


Tm 


்‌ 


ட்ட ஒரு சிறந்த துறைமுகப்‌ 


ய யமி 


டம்‌ 5 


1. பம்பாய்‌ நகரின்‌ இருப்பிடத்தை விளக்க ஒரு கைப்படம்‌ வரைக. 
2. தேசப்‌ படத்தில்‌ பம்பாயிலிருந்து செல்லும்‌ இருப்புப்‌ பாசைகளைப்‌ பார்த்துச்‌ சொல்லு. 


பயிற்சி 


பம்பாய்‌ ஈகரின்‌ சாட்சிகளை விளக்கும்‌ படங்களைச்‌ சேசரித்து ஓட்டு. 





பம்பாய்‌ இக்‌ ன்‌ 


43. குல்‌ காணம்‌ தனபிரதேசம்‌ 


ஆ 


தக்காண மேட்டு நிலம்‌ குறுகலாக இருக்கிறது. இந்த மேட்டு நிலத்தின்‌ இரு 
விளிம்புகள்‌ போன்ற மேற்குத்‌ தொடர்ச்சி கட நீலகிரி என்னுமிடத்தில்‌ ஒன்று 


கூடுகின்‌ றன. 


இதன்‌ இடைப்பட்ட பாகத்தில்‌ மைசூர்‌ இராச்சியமும்‌, பல்லாரி, அனந்தப்பூர்‌, 


கர்னூல்‌, கடப்பை ஆதிய ஜில்லாக்களும்‌ அடங்கியுள்ளன. பின்‌ கூறப்பட்ட நான்கு 


டம்‌ கொடை ஜிலலாக்கள்‌ எனப்படும்‌. 


_ இது மழை மறைவுப்‌ பிரதேசம்‌. . ஆகையால்‌, இதன்‌ பெரும்பாகம்‌' வறண்‌ 


... கிருஷ்ணா ர்‌ பகு றது. 


௩ ௪௭௧ சிதின 


7: டுள்ளது. இப்பிரதேசத்தின்‌ . வடக்கே. துங்கபத்திரை ன ம்‌ 


7 . . ] படக அர இல்‌ அட ட்டம்‌ 
(0 மை ௬:௮2 சர்க்‌) அயி டிம்மி 





EE: EERE, கா சா சை று காரக கவ தரள னற LE AUNT UTE A எடுங்க HUI CAAA ன Pa tit GC எ PAN EN அரள ரக A கரமான 


க்க த்‌ பை ம்‌ படம பம தல்‌ ப ச கக ப இவவ? கோக வவட ன வடர கிழ சக்கி ALOT EE SAN i வண கக தவல வவ TN AEE CREATE A 
பகர 4 ப ன்‌ ட்‌ க Gi 3 12 2 = ச 


மைசூர்‌ இராச்சியம்‌ பல இய ற்கை வசதிகளைப்‌ பயன்‌ படுத்திக்கொண்டு ட்‌ 
அல்‌ வலு றி ப்‌ அடைந்துள்ளது. ற்றி EL ப ன்‌, 


போம்‌. : 


வ்‌ ஜில்லாக்கள்‌ வறண்ட பிரதேசம்‌. இங்கு அடிக்கடி பஞ்சம்‌ ஏற்படு 


றது. இதைத்‌ தடுக்க அரசாங்கத்தார்‌ ஒரு திட்டம்‌ வகுத்து, துங்கபத்திரா நதியில்‌ 
ஒரு பெரிய அணையைக்‌ கட்டி வருகிறார்கள்‌. கால்வாய்களின்‌ மூலம்‌ இந்த நீரைக்‌ 


கொண்டுவந்து ஏராளமான பாசன வசதிகளை அளிக்கப்‌ போகின்‌ றனர்‌... 

.... இப்பிரதேசம்‌ கரிசல்மண்‌ பூமி. ஆதலால்‌ இங்குப்‌ பருத்தி விளைகிறது. ப்‌ 
பருத்தி பம்பாய்‌ ஆலைகளுக்கு அனுப்பப்படுகிறது. பல இடங்களில்‌ :ஆடுகள்‌ வளர்க்கப்‌ 
படுகின்றன. பல்லாரி டட பேோபோன து. 


கேள்‌ விகள்‌ ்‌ 


மைசூரில்‌ ஈடைபெறும்‌ லெ முக்யெ சொழில்களைக்‌ கூறு. 
கொடை. ஜில்லாக்கள்‌ என்பவை எவை 2 

கொடை ஜில்லாக்கள்‌ ஏன்‌ வறண்டுள்ளன 2 

இங்குக்‌ கட்டப்பட்டு வரும்‌ அணைத்திட்டம்‌ யாது 2 


oN 


ஸ்‌! 


44. மைசூர்‌ இராச்சியம்‌ 


மைசூர்‌ ஒரு பெரிய இராச்சியம்‌, அது இப்போது இந்திய யூனியனுடன்‌ 
இணைக்கப்பட்டுள்ள து. | I 


ட்‌ 


\ ந ட்டில்‌. மேற்குத்‌ தொடர்ச்சியை ஓட்டிய மேல்‌ பிரதேசங்களில்‌ மழை அதிகம்‌. 
| அங்குச்‌. காடுகள்‌ உள்ளன. அக்காடுகளில்‌ யானைகள்‌ அதிகம்‌. காடுகளில்‌. தேக்கு, 





FE பயிராகிறது. 














இதன்‌ முன்னேற்றத்திற்குப்‌ பல இயற்கை வச திகளே. கார 


யப்படுகி றது. 


ட்‌ உட்ச நடத்துகிறுர்கள்‌.. அருகிலுள்ள ஜெர்சொப்பா 205 
வீழ்ச்சியில்‌ மின்சாரம்‌ உற்பத்தி செய்தும்‌ இ இதை ௩ 


லுக்கை? A NE TUE Ag 


றுமிட க ல்‌ ர உள்ளன. . 





மைசூர்‌ மிகவும்‌ முன்னேற்றம்‌ அடைந்துள்ள நாடு. 


மைருரில்‌ பத்ரா வதி a என்னுமிடத்தில்‌ டா ர்‌. 
| கிறது. காட்டு மரங்களின்‌ கரியை நிலகரிக்குப்‌. பதிலாக .. 
- உப்யோகடத்துப்‌ பத்ராவதியில்‌ இரும்பு த்‌. தொழி ற்சாலை | 


ori சி பப 012 வல்லப அய்ய ட பப்பு கள்ல வழக்கில்‌ 


ட தக்காண பீடபூமியின்‌ ட உயர்ந்த பாகத்தில்‌ அமைந்துள்ள து, | 


ஜீ 2 போன்‌ ற மரங்கள்‌ வளர்கின்‌ றன. மலைச்சரிவுகளில்‌ மதல்‌ பன்‌ காப்பி 


ணம்‌. இங்குள்ள மலைகள்‌ இந்நாட்டின்‌ செல்வத்திர்‌ ற்கு முதல்‌ 
காரணமாயுள்ளது. இப்பீடபூமியின்‌ தென்பாகம்‌ வழியாகப்‌ | 
பாயும்‌ காவிரியைத்‌ தடுத்து கிருஷ்ணராஜ சாகரம்‌ என்னும்‌. . 
அணை. கட்டியுள்ளார்கள்‌. இந்நஇியில்‌ சிவசமுத்திரம்‌ என்னு 
மிடத்தி வுள்ள நீர்‌ ய்‌ டார உ மத்தி செய்‌ ப 


EA 


பப 2 SANT Vole 


31100 







இரண்டாம்‌ புத்தகம்‌ 49 


இந்த இராச்சியத்தின்‌ தலைநகர்‌ மைசூர்‌. இங்கு அரசரின்‌ மாளிகையும்‌ பல 
அழகிய கட்டிடங்களும்‌ சாலைகளும்‌ உள்ளன. ஆண்டுதோறும்‌ நவராத்திரி விழா 
இங்கு விமரிசையாகக்‌ கொண்டாடப்படுகிறது. இங்குள்ள பங்களூர்‌ ஒரு பெரிய 
நகரம்‌. வசிப்பதற்கு ஆரோக்கியமான.து. சென்னையிலிருந்து பங்களூருக்கு இரயில்‌ 
பாதை செல்கிறது. 
கேள்‌ விகள்‌ 
1, மைசூரில்‌ நடைபெறும்‌ சொழில்கள்‌ யாவை 2 
2. மைசூரின்‌ முக்யெ விளைபொருள்கள்‌ எவை 2 
8. மைகுரின்‌ முன்னேற்றத்திற்கு அனுகூலமாய்‌ ௮மைச்‌ அள்ள இயற்கை வசதிகளைக்‌ கூறு, 
பயிற்சி 
1. மைசூர்‌, பங்களூர்‌ என்ற பட்டணங்களைப்பற்றி சிறு குறிப்பு வரைக. 
2, மைசூரைப்‌ பற்றிய படங்களைச்‌ சேகரித்து ஓட்டி. 


கீ்‌... தென்க௧ன்னட மும்‌ மேலகரைப்‌ பிரதேசமும்‌ 


இந்தியாவின்‌ மேல்கரையை அடுத்து மேற்குத்‌ தொடர்ச்சி மலைக்கும்‌, 
அரபிக்‌ கடலுக்கும்‌ இடையே தென்‌ வடலாக நீண்டு குறுகிய சமவெளி உள்ளது. 
இது தபதி ஈதிமுதல்‌ கன்னியாகுமரி முனேவரை நீண்டுள்ளது. இதன்‌ வடபாக 
மான கொங்கண சமவெளியும்‌ வடகன்னடமும்‌, பம்பாய்‌ மாகாணத்துடன்‌ சேர்ம்‌ 
துள்ளன. தென்‌ பாகத்தில்‌ தென்‌ கன்னடமும்‌ மலையாள ஜில்லாக்களும்‌ கொச்சி, 
திருவிதாங்கூர்‌ நாடுகளும்‌ உள்ளன. 


இப்பிரதேசம்‌ முழுவதும்‌ தென்‌ மேற்குப்‌ பருவக்கா ற்றினால்‌ ஏராளமான 
மழை பெறுவதால்‌ செழிப்பாயிருக்கின்‌ றது. மலைச்‌ சரிவுகளில்‌ காடுகளும்‌, காப்பி, 
மிளகுத்‌ தோட்டங்களும்‌, சமவெளியில்‌ நெல்வயல்களும்‌, தென்னந்‌ தோட்டங்‌ 
களுமாக இருக்கும்‌. மேற்கு நோக்கிப்‌ பாயும்‌ பல சிறிய நதிகள்‌ உள்ளன. இவை 
மிகவும்‌ குட்டையானவை, ஆகையால்‌ மிகுந்த விரைவாக ஓடுகின்றன. 


தென்‌ கன்னட ஜில்லாவின்‌ தலைககர்‌ மங்களூர்‌. இது ஒரு துறைமுகம்‌, 
இங்குக்‌ கப்பல்கள்‌ கரையோரம்‌ வருவது இயலாது. படகுகள்‌ மூலம்‌ கப்பலில்‌ 
பொருள்கள்‌ ஏற்றுமதி செய்யப்படுகின்றன. காப்பிக்கொட்டை முந்திரிப்‌ பருப்பு 
இவை முக்கியமான ஏற்றுமதிப்‌ பொருள்கள்‌. மங்களூரில்‌ கிடைக்கும்‌ ஒருவித 
மான களிமண்ணைக்‌ கொண்டு இயந்திரங்கள்‌ மூலம்‌ ஓடுகள்‌ தயார்‌ செய்‌ 
கிறார்கள்‌. சென்னையிலிருந்து பாலக்காட்டுக்‌ கணவாய்‌ மூலம்‌ போகும்‌ இருப்புப்‌ 
பாதை இங்கு முடிவடைகிறது. 


46. மேற்குக்‌ கடற்கரைப்‌ பிரதேசத்தின்‌ தென்பாகம்‌ 


மேற்குக்‌ கடற்கரைப்‌ பிரதேசத்தின்‌ தென்பாகம்‌ பொதுவாகக்‌ கேரளம்‌ 
என்று கூறப்படும்‌, இங்கு மலையாளம்‌ தாய்மொழியாகும்‌. மலையாள: ஜில்லா, 
கொச்சி, திருவிதாங்கூர்‌ நாடுகள்‌ இங்குள்ளன. கொச்சியும்‌ இரவிதாங்கூரும்‌ 
சுதேச இராஜ்யங்கள்‌. இப்பொழுது அவை இரண்டும்‌ இணைக்கப்பட்டு இந்திய 
யூனியனுடன்‌ சேர்ந்துள்ளன. 


590 பூமி நூல்‌ 
இது மழை மிகுந்த பிரதேசம்‌. இங்கு மலைகளில்‌ காடுகள்‌ அதிகம்‌. சில 
விடங்களில்‌ காடுகளை அழித்து 

பச rm AN மிளகு, ஏலக்காய்‌ போன்ற வாசனைத்‌ 

A 3 ij A x ௩. திரவியங்களையும்‌, ரப்பர்‌ மரங்களை 

i டா ச அடியும்‌ பயிர்‌ செய்கிறார்கள்‌, காடுகளில்‌ 

கவல்‌ தேக்கு, மூங்கில்‌, கோங்கு, போன்ற 
்‌. கடற்கரையோர 





|| 








படம்‌ 54. உப்பங்கழிக்‌ காக்ஷி படம்‌ 55. தேங்காய்‌ ஈாரினால்‌ 
செய்யப்பட்ட பொருள்கள்‌ 


மாக உள்ள மஸ ல பிரதேசத்தில்‌ லக்ஷக்கணக்கில்‌ தென்னை பயிராகிறது. 


இங்கு ஓடும்‌ நதிகள்‌ கடலில்‌ கலப்பதில்லை, கட ற்கரையோரமாயுள்ள 
மணல்‌  மேடுகளால்‌ தடுக்கப்பட்டு, தாழ்ந்த உள்‌ நாட்டில்‌ பல கழிகளாகத்‌ 
தேங்கியுள்ளன. சில இடங்களில்‌ கடல்‌ நீர்‌ இவைகளுடன்‌ கலந்து நிற்கும்‌. இவை 
| களுக்கு உப்பங்‌ கழிகள்‌ என்று பெயர்‌, : இவை சில இடங்களில்‌ ஆழமாயிருக்கும்‌. 
இதில்‌ படகுகள்‌ மூலந்தான்‌ போக்குவரவு இப்பிரதேசத்தில்‌ அதிகம்‌. 
ச இங்குள்ள மக்களின்‌ முக்கிய தொழில்கள்‌ தேங்காய்‌, கொப்பரைத்‌ 
- தேங்காய்‌ ' எண்ணெய்‌ தயாரித்தல்‌, தென்னை நாரினால்‌ பலவிதமான பாய்களும்‌ 
கயிறுகளும்‌ வடங்களும்‌ தயார்‌ செய்றொர்கள்‌. பலர்‌ மீன்‌ பிடித்துச்‌ வனம்‌ 
செய்கிறார்கள்‌. இப்பிரதேசத்தில்‌ கள்ளிக்கோட்டையும்‌ கொச்சியும்‌ முக்கிய 
- துறைமுகங்கள்‌; சிறிது காலமாக கொச்சி பெரிய துறைமுகமாக விளங்குகிறது. 
ஏராளமான பணம்‌ செலவு செய்து, கடலை ஆழமாக்கி, தை றமுகம்‌ கட்டியுள்ளார்‌ 
கள்‌. திருவிதாங்கூரின்‌ தலைநகர்‌ திருவனந்தபுரம்‌. | 


கேள்விகள்‌ 


1. மலையாள கடற்கரையில்‌ போக்குவரவு அதிகமாம்‌. எவ்விசம்‌ ஈடைபெறுகழெது 2 

2. இங்குள்ள முக்‌யெ சொழில்களைச்கூறு. | 

8, 55-ம்‌ படத்திலுள்ள பொருள்களின்‌ பெயரை எழுது, 
பயிற்சி 


.. உப்பங்கழி, மலையாளக்கரை, கொச்சி துறைமுகம்‌, மீன்‌ பிடித்தல்‌ போன்ற படங்களைச்‌ 
- சேகரித்து ஒட்டுங்கள்‌. ௫ 


1 
| 
| 

௮௮ 
| 
| 








இரண்டாம்‌ புத்தகம்‌ . த்‌ 


I~ 


47. வடசர்ககார்‌ டெல்ட்டாப்‌ பிரதேசம்‌ 
முன்பாடங்களில்‌ மேற்குக்‌ கரை சம 
வெளியைப்‌ பற்றிப்‌ படித்தோம்‌. இப்‌ 
பொழுது தீழ்க்கரை சமவெளிப்‌ பிர 
தேசத்தைப்‌ பற்றிப்‌ படிப்போம்‌. இச்‌ 
சமவெளியின்‌ பெரும்பாகம்‌ சென்னை 


மாகாணத்தில்‌ அடங்கியுள்ளது. நம்‌ 
மாகாணத்தில்‌ வடபாகம்‌ வடசர்க்கார்‌ 
எனப்படும்‌. இதில்‌ விசாகப்பட்டினம்‌, 


கோதாவரி, கிருஷ்ணா, குண்டூர்‌ முதலிய 
ஜில்லாக்கள்‌ அடங்கும்‌. இப்பிரதேசத்‌ 
தில்‌ கோதாவரி கிருஷ்ணா என்ற .நதி 
களின்‌ வளம்‌ மிகுந்த டெல்ட்டாப்‌ பிர 
தேசங்களைப்‌ படத்தில்‌ காணுங்கள்‌. 
கோதாவரி நதியின்மேல்‌ ஒரு பெரிய இரயில்‌ பாலம்‌ கட்டியுள்ளார்‌ 

கள்‌. கோதாவரியில்‌ இராஜமஹேந்திரபுரம்‌ என்னுமிடத்தில்‌ பெரிய அணையைக்‌ - 
கட்டி வாய்க்கால்கள்‌ வழியாக டெல்ட்டாப்‌ பிரதேசத்தி ற்குப்‌ பாசன: வசதிகள்‌ ்‌ 
செய்திருக்கிறார்கள்‌. இ ருஷ்ணாு 
நதியில்‌ விஜயவாடா என்னும்‌ 
இடத்தில்‌ இதேமாதிரி. ஓர்‌ டட | 
கட்டி யிருக்கிறார்கள்‌. 





டபபடம்‌ ஒப: கோதாவரிப்‌ பாலம்‌ 





152௮ 


இந்த டெல்ட்டாப்‌ பரதோசக்‌. 
தில்‌ நெல்‌, கரும்பு, வாழை, புகை 
யிலை போன்‌ றவை அதிகம்‌ பயிரா 
கின்‌ றன. 


ட்ட 0 


இப்பிரதேசத்தின்‌ வடக்க 
யுள்ள விசாகப்பட்டினம்‌ ஓர்‌ 
இயற்கைத்‌ துறைமுகம்‌. இங்குக்‌ 
கப்பல்‌ கட்டும்‌ தொழில்‌ நடை 
பெறுகிறது. இங்குக்‌ கட்டப்‌ 
படம்‌ 57. விசாகப்பட்டினம்‌ துறைமூகம்‌ பட்ட “ஜலஉஷா ” என்ற கப்பலை 

| நமது பிரதம மந்திரி: பண்டித 
ஜவஹர்லால்‌ நேரு மிதக்க விட்டார்‌. இருஷ்ணா, கோதாவரி நதிகளின்‌ கால்வாய்களின்‌ 
மூலம்‌ படகுப்‌ போக்கு வரத்தும்‌ ஈடைபெறுநிறது. கல்கத்தா செல்லும்‌ இருப்புப்‌ 
பாதையில்‌ இவ்விரண்டு நதிகளையும்‌ தாண்டிச்‌ செல்லுமிடங்களில்‌ பெரிய பாலங்கள்‌ 
கட்டப்பட்டிருக்கன்‌ றன. கிருஷ்ணா நதியிலிருந்து சென்னை வத்‌ செல்லும்‌ கால்‌ 
5 வாய்‌ பக்கிங்காம்‌ கால்வாய்‌ எனப்படும்‌. 


பச 113- 








| பயிற்சி விதக்‌ ட்ட A a ல அ 4 ப்பா தது ன்‌ 
அல ட்‌ அத வடசர்ச்சார்‌ Hees படம்‌ வரைர்‌ அ மர் ல்ல இருப்புப்‌ க பம்‌ ளை இகவ 


| -ஆசரச்‌ ௧௮ தத! ப ப 


52 பூமி நூல்‌ 
48. கர்னாடகச்‌ சமவெளி 


தீழ்க்கரை சமவெளியின்‌ மத்திய பாகம்‌ கர்னாடகச்‌ சமவெளி எனப்படும்‌. 
உடப்பிரதேச தின்‌ வழியாக - வட பெண்ணை, பாலாறு, தென்பெண்ணை அகிய 


[வது 


நதிகள்‌ பாய்கின்‌ றன. 


[23 1-௯ 


a 







2 டம்‌ 08. கர்னாடகச்‌ சமவெளி 
- இப்பிர தேசம்‌ வடகிழக்குப்‌ பருவக்கா ற்றால்‌.கொஞ்சம்‌ மழையைப்‌ பெறு றது... 
ை க ப்‌ ட்‌ ட்‌ உ. கல லு 






ம்‌ 


பழவே ற்காடு.. முதலிய 2 





இரண்டாம்‌ புத்தகம்‌ 92 
இந்த நீர்வசதி பெற்ற நிலங்களைத்‌ தவிர மற்ற நிலங்கள்‌ பெரும்பாலும்‌ 


வறண்டவை. இங்கு இை றவைக்‌ கிணறுகள்‌ மூலமாய்‌ நீரை இறைத்துப்‌ பயிரிடு 


கிறார்கள்‌. பெரும்பாலும்‌ புன்‌ 
செய்ப்‌ பயிர்களே இங்குப்‌ 
பயிராகின்‌ றன. 

கென்‌ ஆற்காட்டில்‌ வேர்க்‌ 
கடலை அதிகமாகப்‌ பயிரா 
இறது. இதிலிருந்துஎண்ணெய்‌ 
எடுக்கிறார்கள்‌. இதன்‌ பிண்‌ 
ணுக்கு வயல்களுக்குச்‌ சிறந்த 
எருவாகும்‌. பரசன வசத ர 
யுடைய இடங்களில்‌ கரும்பு 
பயிராகிறது. நெல்லிக்‌ குப்‌ 
பத்தில்‌ கரும்பிலிருந்து சார்க்‌ |, வ ப்ப (1. ய! மய 
கரை உற்பத்தி செய்யும்‌ ஓர்‌ 
ஆலை இருக்கிறது. 





படம்‌ 59. கஞ்சீபுரம்‌ கோயில்‌ 


வட ஆற்காடு, சித்தூர்‌ ஆயே ஜில்லாக்களில்‌ புன்செய்த்‌ தானியங்கள்‌ 2 பயிர்‌. ்‌ 


செய்யப்‌ படுகின்‌ றன. ஆயி 


னும்‌ இங்கு மாம்பழம்‌, 
இச்சிலிமுகவியபழமரங்கள்‌ 
ஏராளம்‌. வறண்டகோடை 


பழமரங்கள்‌ விசேஷம்‌, 


பெயர்போன து. 


இப்பிரதேசம்‌ சரித்திரப்‌ 
பிரசித்தி பெற்ற இடம்‌. 
பாலாற்றின்‌ கரையிலுள்ள 
கஞ்சீபுரம்‌ பல்லவர்களின்‌ 
தலைநகராக இருந்தது, முன்‌ 


ணார 


| 
ரி 


ஆ 10 த 


ர mp 77 
பய | 1 my (றியி ॥ மர்ம அர] 


| 


po 


=. 


இ 0 


ப 





யுடைய இப்‌ பாகத்தில்‌. 


4 


A 


சித்தூர்‌ மாம்பழத்திற்குப்‌ . 


| படம்‌ 60. சக்‌ டக ்‌...... னாளில்‌ இங்கு ஒரு பெரிய) 

கலாசாலை இருந்து வந்தது. கடற்கரை யோரமாக உள்ள மஹாபலிபுரம்‌ பல்லவர்‌ 
_ களால்‌ கட்டப்பட்ட து. இதில்‌ உள்ள கற்கோயில்கள்‌ உயர்ந்த சிற்ப வேலைப்பாட்டை. .. 
- விளக்குகின்றன. தவிரவும்‌ இப்‌ 9ரெதேசத்தில்‌ தான்‌ திருப்பதி, . திருவண்ணாமலை, 2 
. காளஹஸ்தி, சிதம்பரம்‌ போன்ற க்ஷேத்திரங்களும்‌, வேலூர்‌, ஆரணி, ஆம்பூர்‌ போன்‌ இட 


: 4 Ly சித்திபெர ற்ற பட்டணங்களும்‌ இருக்கின்‌ றன. ப அ 2 க 








94 பூமி நூல்‌ 


கேள்விகள்‌ 
கர்னாடக சமவெளி எங்குள்ளது ? இதன்‌ வடக்கு தெற்கு எல்லையைக்‌ குறிப்‌ 
பிடுக, 
இச்சமவெளியில்‌ அடங்கிய ஜில்லாக்கள்‌ எவை ? 
இச்சமவெளி.பொதுவாக எப்படிப்பட்ட இடம்‌ ? 
இதில்‌ உள்ள முக்கிய க்ஷேச்இ.ரங்கள்‌ எவை 7 
நெல்லிக்குப்பம்‌ எங்குள்ளது ? ௮தில்‌ என்ன விசேஷம்‌? 


எழ தள்‌ ஜா 


49. சென்னைப்பட்டினமும்‌ துறைமுகமும்‌ 


கர்னாடகச்‌ சமவெளியின்‌ மத்தியில்‌ கீழ்க்கரையில்‌ சென்னைப்‌ பட்டணமுள்ளது, 
இது ஈம்‌ மாகாணத்தின்‌ தலைநகர்‌, இது இந்தியாவிலேயே மூன்றாவது பெரிய ஈகரம்‌ 
இங்குச்‌ சுமார்‌ 16-லக்ஷம்‌ ஜனங்கள்‌ வசிக்கிறார்கள்‌. 

சென்னை சட்டசபை, உயர்‌ நீதிமன்றம்‌, சர்வகலாசாலை முதலிய பெரிய கட்டி. 
டங்களும்‌, ரெவிணியூபோர்டு முதலான இலாக்காக்களும்‌ இருக்கன்‌ றன. தெருக்கள்‌ 
விசாலமாயும்‌, பஸ்‌, மோட்டார்‌ வண்டி 
கள்‌ முதலியன . எப்போதும்‌ நிறைந்தும்‌ இருக்‌ 
தின்‌ றன. 

சென்னையில்‌ எழும்பூர்‌,ஸெண்டிரல்‌ என்‌ ற 

4 இரண்டு இரயில்வே ஜங்ஷன்கள்‌. உள்‌ 
| ளன, எழும்பூரிலிருந்து சென்னைக்குத்‌ தெற்காக 
| உள்ள திருச்சி, மதுரை, இருநெல்வேலி மற்றும்‌ 
கொல்லம்‌, திருவனந்தபுரம்‌ முதலிய இடங்‌ 
களுக்குத்‌ தென்னிந்திய இருப்புப்பாதை செல்லு 
படம்‌ 01. எழும்பூர்‌ ஸ்டேஷன்‌ கிறது, 


3 
rt 
2} 


¢ ப்‌ 


Ni 
a த்‌ 
pg fe 1 
ர 





ளெண்டிரல்‌ இருப்புப்பாதை அகலமானது. இங்கிருந்து பெங்களூர்‌, பம்பாய்‌, 
கல்கத்தா முதலிய இடங்களுக்கு இரயில்‌ பாதைகள்‌. செல்லுகின்றன. இங்கிருந்து 
கிருஷ்ணா டெல்ட்டா வரையில்‌ உள்ளன பக்கிங்காம்‌ கால்வாயில்‌ படகுகள்‌ மூலம்‌, அரிசி 
சவுக்குக்கட்டை கிளிஞ்சல்‌ முதலியன சென்னைக்கு வருகின்‌ றன. சென்னைக்கு அருகி 
அள்ள மீனம்பாக்கம்‌ என்னுமிடத்தில்‌ ஒருவிமான நிலையம்‌ இருக்கிறது. 


சென்னைத்‌ துறைமுகம்‌ ஒரு செயற்கைத்‌ துறைமுகம்‌, ஏராளமான பணச்‌ செல 
வீல்‌ கடலை ஆழமாக்கி, அதைச்‌ சுற்றிச்‌ சுவர்கள்‌ எழுப்பியிருக்றொர்கள்‌. இதனால்‌ 
பெரிய கப்பல்களும்‌ கரையோரமாக வரமுடியும்‌, இங்கிருந்து தோல்‌, எண்ணெய்‌ 
வித்துக்கள்‌, பருத்தி முதலியன ஏற்றுமதியாஜன்‌ றன. இத்துறைமுகத்தை இன்னும்‌ 
தெற்கில்‌ வீசாலப்படுத்த இந்திய கவர்மெண்டார்‌ திட்டம்‌ வகுத்திருக்கிறார்கள்‌. 
கேள்விகள்‌ 
சென்னை ஈகாத்தின்‌ இருப்பிடத்தைக்‌ குறிப்பிடு, 
இர்சகரத்தின்‌ முக்கிய கட்டிடங்களில்‌ நான்கு கூறு. 
சென்னையின்‌ ஆகாய விமான நிலையம்‌ எங்குள்ளஅ? 
ன்‌ னைத்‌ க எவ்வாறு ன ட 7 
தீதுறைமுகத தின்‌ வழியாக ஏற்றுமதியாகும்‌ முக்யெப்‌ பொ௱ள்கள்‌ எவை 7 
சென்னை யிலிருக்‌ அ கடம இரயில்‌ ன ட செல்கின்றன? 
பயிற்சி 
சென்னையின்‌ பிரதான விதிகள்‌, கட்டிடங்கள்‌, துறைமுகம்‌ இவற்றின்‌ படத்மைச்‌ 
சேகரித்து ஒட்டுங்கள்‌. 


ஒன மேல 


இரண்டாம்‌ புத்தகம்‌ 55 
50. மதுரைச்‌ சமவெளி 


காவிரிப்‌ பிரதேசத்திற்குத்‌ தெற்கில்‌ தாமிரபர்ணி பிரதேசம்‌ வரையில்‌ உள்ள 
பாகத்தை மதுரைச்‌ சமவெளி என்று கூறலாம்‌. இச்சமவெளியில்‌' மதுரை, இராம 
நாதபுரம்‌, திருநெல்வேலி ஆகிய ஜில்லாக்களடங்கும்‌. 


இப்‌ பிரதேசத்தில்‌ சொற்ப மழையே பெய்கிறது. இங்கு வைகை தாமிரபர்ணி 
என்‌ ற இரண்டு நதிகள்‌ பாய்கின்றன. வைகையில்‌ பெரியாற்றின்‌ நீர்‌ இருப்பிவிடப்‌ 
பட்டிருக்கிறது என்பது நீங்கள்‌ அறிந்ததே, 

இந்த இரண்டு நதியின்‌ பாசனப்போக்கு தவிர, மீதிப்‌ பிரதேசம்‌ 'புன்செய்ப்‌ 
பிரதேசம்‌. இப்பிரதேசத்தில்‌ கரிசல்மண்‌ பூமியில்‌ பருத்தி வீளை றது. மதுரை, அம்பா 
சமுத்திரம்‌, தூத்துக்குடி, கோயில்பட்டி ஆகிய இடங்களில்‌ பருத்தி நூல்‌ நூற்கும்‌ 
ஆலைகள்‌ இருக்கன்‌ றன. இவை தவிர கொத்தமல்லி, துவரை, மிளகாய்‌ முதலியன 
பயிரிடப்படுகின்‌ றன. ்‌ 

இப்பிரதேசத்தில்‌ மதுரை ஈகர்‌ முக்கியமானது. நமது மாகாணத்தில்‌ சென்‌ 
னைக்கு அடுத்தபடியாக உள்ள பெரிய பட்டணம்‌ இதுவே. இங்கு ஊரின்‌ மத்தியில்‌ 
நான்கு பெரிய கோபுரங்களுடன்‌ கூடிய மீனாட்சியம்மன்‌ கோவில்‌ உள்ளது. இது 
மிகவும்‌ அழகானது. ஆகையால்‌ இந்நகரை “கோவில்‌ நஈகரம்‌' என்று கூறுகிறார்கள்‌. 
திருமலைநாயகர்‌ மஹால்‌, மாரியம்மன்‌ தெப்பக்குளம்‌ இவை இங்குப்‌ பாரீக்கத்தகுந்தவை. 
இங்குக்‌ கைத்தறி நெசவு அதிகமாக நடைபெறுகிறது. 

மதுரையிலிருந்து இராமேசுவரம்‌ என்னும்‌ இடத்திற்கும்தனுஷ்கோடி என்னும்‌; 
இடத்திற்கும்‌ இருப்புப்பாதை செல்லுகிறது. இராமேஸ்வரமும்‌ தனுஷ்கோடியுப்‌ 
ஒரு இீவில்‌ உள்ளன. அத்தவை பாம்பன்‌ என்ற பரலம்‌ இணைக்கிறது. தனுஷ்கோடியீ்‌ 
லிருந்து இலங்கைக்கு நீராவிப்‌ படகு செல்கிறது. 

கேள்விகள்‌ 

மதுரைச்‌ சமவெளியில்‌ அடங்கும்‌ ஜில்லாக்கள்‌ எவை ? 
இப்பிரதேசத்தில்‌ எங்கெங்கே பருத்தி நூற்கும்‌ இலைகள்‌ உள்ளன 7 
மதரையின்‌ கிறப்பிற்குக்‌ காரணம்‌ என்ன ? 
பாம்பன்‌ பாலம்‌ எங்குள்ளது 7 


தனுஷ்கோடி என்பது என்ன? 


ட்‌ை அல: இ 


அ - | பூமி நூல்‌ 


௦1. இலங்கைத்‌ இவு 


நம்‌ நாட்டின்‌ தென்‌ கிழக்கில்‌ 
பேரிக்காய்‌ வடிவுடன்‌ ஓரு தீவு 
இருக்கிறதைப்‌ படத்தில்‌ பாருங்‌ 
கள்‌. இது சிம்மளம்‌ அல்லது 
இலங்கை எனப்படும்‌. தனுஷ்‌ 
கோடியிலிருந்து சுமார்‌ 20-மைல்‌ 
தொலைவில்‌ இது இருக்கிறது. 


இலங்கையின்‌ இயற்கை அமைப்‌ 
பைக்‌ கவனித்தால்‌, இதன்‌ மத்திய 
பாகம்‌ உயர்ந்த மலைப்பிரதேசம்‌ 
என்பதும்‌, சூழ்ந்துள்ள. கடற்‌ 
கரைப்‌ பிரதேசம்‌ ஒரு சமவெ 3, 


க்‌ அனை, 
ப பானமான. 
க 
TT 
ட ல வகணனககு, 
_——_—- 
= 
த 
ம அவது வவ 
=== 
ண வனக்‌ 
ந ண்கள்‌ 
_——_— 
ம வவட 

8 


ர = என்பதும்‌ தெரியும்‌, 
த = இத்தீவில்‌ கோடையில்‌ தென்‌ 


IH 


மேற்குப்‌ பாகத்திலும்‌ குளிர்‌ 
காலத்தில்‌ வடகிழக்குப்‌ பாகத்‌ 
2 ஆ திலும்‌ அதிகமாக மழை பெய்‌ 
கிறது. 


ற 


ர! 


200௦ க்க மேல்‌ 


இத்தீவின்‌ பெரும்பாகம்‌ காடு 
மூடியதாக இருக்கிறது. பல காடு 
கள்‌ இப்போது அழிக்கப்பட்டு 
ப ரப்பர்‌, தேயிலைத்‌ தோட்டங்கள்‌ 
படம்‌ 62. இலங்கைத்‌ திவு ஏற்பட்டுள்ளன. 


- இந்து ம. _ மஹா ஹா சமுத்திரம்‌ 









சமவெளிப்பிரதேசங்களில்‌ ஏராளமான தென்னந்‌ தோப்புகள்‌ உள்ளன. இங்‌. 4 
குள்ள தேங்கரய்கள்‌ மிகவும்‌ பெரியவை, இலங்கைக்கு வேண்டிய அரி பருத்தித்‌. 
அனி, ர பண்ன த கொண்டுபேோர்கப்படுகின்‌ றன. 






தீவின்‌ முக்ய பட்டினம்‌ கொழும்பு. இது ஒரு சிறந்த துறைமுகம்‌... இத்‌] 
் களவர்‌ என்று பெயர்‌. தவப்‌ ரபிய ட... 2 


i md TE அ i ச்‌ . ம்‌ த்க்‌ அகன்ற த சட்னி? 
ஆல்‌ ப்ரட்‌ டம்‌ ழகர க கட்டட இன க்‌ ச ரதகிள்‌ 14 ட சடல ளம உட்க அரி அ நடத்த ட வர தனு பதக்க ககக 
ls ட்‌ கல்ட்‌ ந்‌ ஆட ௮ ந அப்ல எ 3 ல வ்‌ 3 2? S ட ப்‌ அர்ப்‌ ௮4௯ 
்‌ SE es க A EE DT RT TR ral oe PONY pl A கக படட ட 28a 


இரண்டாம்‌ புத்தகம்‌ "இ a. 


கேள்விகள்‌ 
1. இலங்கையின்‌ வடிவம்‌ எப்படியிருக்றெது ? 
2. - இலங்கைத்‌ தீவு ஈம்‌ நாட்டிற்கு எத்திசையில்‌ உள்ளது 2 
8. இலங்கையில்‌ மலைகளும்‌ சமவெளிகளும்‌ எவ்வாறு அமைந்துள்ளன ? 
4, இத்திவின்‌ முக்யெ அழைமுசம்‌ எது? 
5, இத்தீவிலிருர்து ஏற்றுமதியாகும்‌ பொருள்களில்‌ மூன்று கூறு, 


2. நிலக்கரியும்‌ இரும்பும்‌ 


நீங்கள்‌ புகைவண்டிப்‌ பிரயாணம்‌ செய்திருக்கிறீர்களா ?£ புகை வண்டியை 
எஞ்சின்‌ இழுத்துச்‌ செல்லுகிறது. எஞ்சினின்‌ பின்பாகத்தில்‌ கரி நிரப்பி வைக்கப்பட 
டி ருப்பதையும்‌ பார்த்திருப்பீர்கள்‌. 

இது ஈம்‌ வீட்டில்‌ உபயோகிக்கும்‌ கரியன்று. இது கெட்டியாக இருக்கிறது. 
இதைத்‌ கல்கரி என்று சிலர்‌ 
கூறுவார்கள்‌. இதுதான்‌ நிலக்‌ 
கரி என்பது. 


நிலக்கரி என்பதிலிருந்தே இது 
பூமியில்‌ இருந்து கிடைக்கும்‌ கரி 
என்று தெரிந்து கொள்ளலாம்‌. 
பூமிக்‌ கடியிலிருந்து இரும்பு, 
செம்பு, தங்கம்‌ போன்ற தாதுப்‌ 
பொருள்களை வெட்டி யெடுப்‌ 
பதுபோல்‌ இதையும்‌ எடுக்கிறார்‌ 
கள்‌. பூமிக்கடியில்‌ கரி எப்படி 
உண்டாயிற்று £2 


ந 


வ ட்‌ அணி 





வெகு காலதீதிற்கு மூன்‌ பூமி படம்‌ 63. நிலக்கரி சுரங்க 
யீன்மேல்‌ எங்கும்‌ பெரிய பெரிய | உ 
காடுகள்‌ இருந்தன. பூகம்பத்தாலும்‌ கடல்‌ பொங்குவதாலும்‌ இக்காடுகள்‌ . சில | 
பூமியில்‌ புதையுண்டன. . பின்னர்‌ மண்மூடி,, இறுகி, மரங்கள்‌ நிலக்கரியாக மாறின 
- இப்படிப்‌ பல அடுக்குகள்‌ பூமிக்கடியில்‌ புதைந்துள்ளன. 
.... பூமியைத்‌ தோண்டிக்‌ கொண்டுபோய்ப்‌ பின்னர்‌ நிலக்கரியைக்‌ குடைந்து வெட்டி 
எடுத்து. இயந்திரங்களின்‌ மூலம்‌ வெளியேற்றுவார்கள்‌. அவை நிலக்கரிச்‌ 
சுரங்கங்கள்‌ எனப்படும்‌. : 2 
நம்‌ நாட்டில்‌ தாமோதர நதிப்‌ பள்ளத்தாக்கில்‌ பல இடங்களில்‌ நிலக்கரிச்‌ சரஸ்‌. 5. 
கங்கள்‌ உள்ளன. ை 
நிலக்கரி, இயந்திரங்களை ஓட்டவும்‌ இரும்பு உருக்குத்‌ தொழிற்சாலையை த்‌. A 
-தவும்‌. பயன்படுகிறது. - இரும்பு கிடைக்கும்‌ இடத்தில்‌ நிலக்கரியும்‌ கிடைத்தால்தான்‌ 
அங்கு இரும்புத்‌ தொழிற்சாலை அபிவிருத்தியடையும்‌. அவ்வாறில்லாமல்‌ ஒன்‌ ற்‌. 3 
ட்‌ ம ற்றொன்று இடைக்குமிடத்திற்கு எடுத்துச்‌ இட ட. டடம அது அட்‌. | 
| தப்‌ ப 5 ON tay 








A க ரம்‌ டலா 


58 பூமி நூல்‌' 


8. இரும்பு எஸ்கு இய நதிரசாலைகள்‌ 


நம்‌ நாட்டில்‌ ஓரு பெரிய இரும்பு எஃகுத்தொழிற்சாலை இருக்கிறது. அதில்‌ 
இரயில்‌ தண்டவாளங்கள்‌, உத்திரங்கள்‌, கம்பிகள்‌, ஆணிகள்‌, பட்டைகள்‌ முதலியன 
செய்யப்படுகின்றன. அது உலகில்‌ சிறந்த இரும்புத்‌ தொழிற்சாலைகளில்‌ ஒன்று. 
இதன்‌ பெயர்‌ டாடா தொழிற்சாலை. 


இச்சாலை எங்கு இருக்கிறது தெரியுமா? நிலக்கரி கிடைக்கும்‌ பிரதேசமான 
தாமோதரப்‌ பள்ளத்தாக்கில்‌ உள்ளது, இங்குள்ள நிலக்கரிச்‌ சரங்கங்களுக்கு அருகில்‌ 
இரும்பும்‌ வேறு சில தாதுக்களும்‌ கிடைக்கின்றன: இங்கு டாடா என்னும்‌ ஒரு கோட்‌ 
சுவரர்‌ கோடிக்கணக்கானப்‌ பணச்செலவில்‌ ஓர்‌ இரும்புத்‌ தொழிற்சாலையை ஏற்படுத்தி 
யிருக்கிறார்‌. இது டாடா நகர்‌ எனப்படும்‌, இந்தியாவின்‌ தேவைக்கு வேண்டிய பல வித 
இரும்புச்‌ சாமான்கள்‌ இங்குச்‌ செய்யப்படுகின்றன. சிறு ஆணி முதல்‌ பெரிய கர்டர்‌ 
வரையில்‌ இங்குச்‌ செய்யப்படுகின்றன. தவிர, இன்னும்‌ சோப்பு வாசனைத்‌ தைலங்கள்‌ 
செய்தல்‌ போன்ற பலவிதக்‌ களை த்‌ தொழில்களும்‌ இங்கு நடைபெறுகின்‌ றன, 


கேள்விகள்‌ 
1. நிலச்கரி எவ்விதம்‌ உண்டாயிற்று? 
2. நிலக்கரியின்‌ முக்கிய உபயோகங்களில்‌ இரண்டு கூறு. 
2. ஈம்‌ நாட்டில்‌ நிலக்கரி எங்கே இடைக்கெது? 
4. ஈம்‌ காட்டில்‌ உள்ள பெரிய இரும்புத்‌ தொழிற்சாலையின்‌ பெயர்‌ என்ன? 
ல்‌. மைசூர்‌ பத்ராவதி இரும்புச்சாலை ஏன்‌ ௮பிலிருத்தியடையவில்லை ? 



















































| 
- | | 
< | 
ப i 1 a 
| ( - (௬ ்‌ | 
| - 24 (௬. பு | லன்‌ 
! எனி. ப . - 
| | 
1 io ! | 
- ௯ | | 
| ந Fo [* 7 . ன்‌ ம்‌ 
| ப ---. 
|= ்‌ [ | 
ட்‌ Kk ௫ | | / 5 / x [ன | 
| 2 
்‌ | டர ட்‌ | | 
ி | ்‌ 
) D வட்ட ] v ‘ 
ட ய்‌ | C ( ப A t | 
(1.2 | 6) கி | 
f ச்‌ < ர்‌ 20 இ ௩௫ - ௧ i ்‌ = ர்‌ 
ன்ப ரு ஷ்‌ NEN 3 ல வஸ்‌ i 
~ Le |p | ~ x , ன ்‌ TUS ப 
ட ய்‌ | x 2 i 
| வவ ல க்‌்‌ ; nT \ 
i சு, ன ட 
௯ | க 
(55 [ வு. | ந . 3 of 2 . 
| - 1 
=~" (1 | 
AY - | ப. 





80 பூமி நூல்‌ 


நம்‌ நாட்டின்‌ பெரிய மாகாணங்கள்‌ 


மாகாணம்‌ தலைநகர்‌ 
2, சென்னை சென்னை 
2. பம்பாய்‌ பம்பாய்‌ 
9. மத்திய மாகாணம்‌ நாகபுரி 
4, கிழக்குப்‌ பஞ்சாப்‌ ஸிம்லா 
5. ஐக்கிய மாகாணம்‌ அலகாபாத்‌ 
டீ. பீஹார்‌ பாட்னா 
7. மேற்கு வங்காளம்‌ கல்கத்தா 
8. அஸ்ஸாம்‌ ஷில்லாங்‌ 
9. ஒரிஸ்ஸா கட்டாக்‌ 


இவை தவிர டிஃலி, ஆஜ்மீர்‌, மேர்வார்‌, அந்தமான்‌, நிகோபார்‌ இவுகள்‌ என்ற 
பிரிவுகள்‌ மத்திய அரசாங்கத்தாரின்‌ நேரிடையான ஆட்சியில்‌ உள்ளன. 


படத்தைப்‌ பார்த்தால்‌ இந்த மாகாணங்கள்‌ இயற்கைப்‌ பிரிவுகளை ஒட்டியே 
பிரிக்கப்பட்டி ருப்பது தெரியும்‌. 


௦. . சுதேச சமஸ்தானங்கள்‌ 


இந்தியப்‌ பிரிவினைக்குப்பின்‌, இந்திய யூனியனுக்குள்ளும்‌, இதை யொட்டியும்‌ 
_தமாத்தம்‌ 566 சமஸ்தானங்கள்‌ இருந்தன. இவை இப்பொழுது பல யூனியன்களாக 
'இணைக்கப்பட்டுள்ளன. ஒவ்வொரு யூனியனுக்கும்‌ ஒரு இராஜப்பிரமுகர்‌ உண்டு சில 
சிறிய இராச்சியங்கள்‌ நேரிடையாக இந்திய யூனியன்‌ மாகாணங்களுடன்‌ இணைக்கப்‌ 
பட்டுள்ள. இன்னும்‌ சில சமஸ்தானங்கள்‌ ஈம்‌ “யூனியனுடன்‌ இணைக்கப்பட 
வேண்டும்‌. 





தனிப்பட்ட சமஸ்‌ தானங்களில்‌ காஷ்மீர்‌, பரோடா, இந்தூர்‌, நிஜாம்‌, மைசூர்‌, 
கொச்சி, திருவிதாங்கூர்‌ முதலியன பெரியவை. 


புதுக்கோட்டை, சாக்தூர்‌, பங்கனபள்ளி முதலிய சிறு இராச்சியங்கள்‌ சென்னை 
மாகாணத்துடன்‌ இணைக்கப்பட்டன. 


௦0. சென்னை மாகாணத்திலுள்ள ஜில்லாக்கள்‌ 


நமது மாகாணம்‌ 25 ஜில்லாக்களாகப்‌ பிரிக்கப்பட்டுள்ள து. ஓவ்வொரு ஜில்லா 
வும்‌ கலெக்டர்‌ என்னும்‌ அதிகாரியின்‌ மேற்பார்வையில்‌ உள்ள து. ஒவ்வொரு ஜில்லா 
விற்கும்‌ அதன்‌ பொது வேலைகளைக்‌ கவனிக்க -ஜில்லா போர்டுகள்‌ இருக்கின்‌ றன. அதன்‌ 
முக்கிய அதிகாரிகள்‌ இருப்பார்கள்‌. 


ஓவ்வொரு ஜில்லாவிற்கும்‌ அதன்‌ தலைநகரின்‌ பெயரே இடப்பட்டிருக்கும்‌. 
ஆனால்‌ &ழ்வரும்‌ 9 ஜில்லாக்களின்‌ தலைநகரங்கள்‌ வேறு பெயரைக்‌ கொண்டுள்ளன. 





ள்‌ தா்‌ 
ப்ப த்‌ 


பாக்க! 


ட்‌ ல்‌ 
ee 


ஏதா ஜல 


படலம்‌ உ 





தட்‌ மசத கனிச்ட்‌ ்‌்‌ 
ட வவ 0223] 


இரண்டாம்‌ புத்தகம்‌ 61. 


சென்னை மாகாணம்‌ 
ஜில்லாக்கள்‌ 





படம்‌ 66. சென்னை மாகாணம்‌ ஜில்லாப்‌ பிரிவுகள்‌ 


 ஜில்லாக்கள்‌ 
இழக்குக்‌ கோதாவரி 
மேற்குக்‌ கோதாவரி 
கிருஷ்ணா 
வட ஆற்காடு 

தென்‌ ஆற்காடு 
செங்கற்பட்டு 
- தென்கன்னடம்‌. 
EL மலையாளம்‌ 


நீலி 


தலை௩கர்கள்‌. 
காக்கினாடா 
ஏலூரு 
மருலிப்பட்டினம்‌ 
வேலூர்‌ ்‌ 
கடலூர்‌ 
சைதாப்பேட்டை. ன்‌ ஸர்‌ 
கள்ளிக்கோட்டை. ப > ot ஆல ட 
உதகமண்டலம்‌. . அ தத ட படத்‌ 


மற்ற _ில்லாக்களக்கச தலைககரம்‌ ட இமவான்‌. பெயரைக்‌ ( கொண்ட | ௩க கரங்‌ 


ப iE - ~~ 


“54. நம்‌ மாகாணத்தின்‌ இயற்கைப்‌ பிரதேசமும்‌ 
ஜில்லாக்களின்‌ பிரிவினையும்‌ 


நமது மாகாணத்தை இயற்கையாகக்‌ கீழ்க்கரைப்‌ பிரதேசம்‌, மத்திய பீடபூமிப்‌ 
பிரதேசம்‌, மேற்குக்‌ கரைப்‌ 
பிரதேசம்‌ என ஒன்றாகப்‌ 
பிரிக்கலாம்‌, 


சென்ன மாகாணம்‌ 









(1) கீழ்க்கரைப்‌ பிரதேசம்‌ 
வடசர்க்கார்‌  ஜில்லாக்களும்‌ 
கானாடகப்‌ பிரதேச ஜில்லாக்‌ 
களும்‌ இதில்‌ அடங்கும்‌. (2) 
சில ஜில்லாக்கள்‌ உள்‌ நாட்டுப்‌ 
பிரமீதசங்களாக இருக்கின்‌ 
றன, சித்தூர்‌, கடப்பை, 
அனந்தபுரம்‌, பல்லாரி, கர்‌ 
நூல்‌, வட ஆற்காடு, சேலம்‌, 
கோயமுத்தூர்‌,  திருச்சிராப்‌ 
! பள்ளி, மதுரை . முதலியன 

உள்நாட்டில்‌ உள்ளன. (8) 
॥ மேல்கரையில்‌ மலையாளம்‌, 
தென்‌ கன்னடம்‌ ஆகிய ஜில்‌ 
லாக்கள்‌ இருக்கின்‌ றன. 





நரி | 


நமது மாகாணத்தை மொழி 
வாரியாகத்‌ தமிழ்‌, தெலுங்கு, 
மலையாளம்‌, கன்னடம்‌, துளு 
வம்‌ என்ற பிரிவுகளாகவும்‌ 
பிரிக்கலாம்‌. இவற்றில்‌ 
தமிழும்‌ தெலுங்கும்‌ அதிக 
மான இடத்தில்‌ பேசப்படு 
கின்‌ றன. 


7 Lt | 
| ர்‌ 
| | ்‌] 


ய 


( 
| 
ப்‌ 


ன 
்‌. 
5 
ட்‌ 





நெல்லூர்‌, கர்நூல்‌, கடப்‌ 
பை, அனந்தபூர்‌, வடசர்க்கார்‌ 
ப த்தன ண்‌ 
களில்‌ தெலுங்கு பேசப்படுகிறது. பெல்லா ர்‌, ல்ல. ்‌ வில்‌ க்‌ 
மொழி பேசப்படுகின்றது. மலையாள ஜில்லாவில்‌ மலையாள பாஷை பேசப்படுகிறது. 
செங்க றிப்ட்டு, ஆற்காடு, ஜில்லாக்கள்‌, சேலம்‌, நீலகிரி, கோயம்புத்தூர்‌, திருச்சிராப்‌ 
பள்ளி, தஞ்சாவூர்‌, மதுரை, இராமநாதபுரம்‌, திருநெல்வேலி இவை தமிழ்ப்‌ பேசப்படும்‌ 
ஜில்லாக்கள்‌. 


.... சென்னையில்‌ பெரும்பான்‌ை 


படம்‌ 67. மாகாணம்‌- பாலைப்‌ மபிரே தசங்கள்‌?. 


மயோர்‌ தமிழும்‌, மற்றவர்‌ தெலுங்கும்‌ பேசு 
யிற்சி பக 2௧ 
சத்தைப்‌ பாஷாவாரியாசப்‌ பிரிச்ு ஒரு படம்‌ வரைக 


i 25% கட பெர்‌ 
ல்‌ த) பல்க ல்‌ 





இரண்டாம்‌ புத்தகம்‌ 68 


ஞ்‌ 


ல்‌ நமது மாகாணத்து ஜனங்களின்‌ 
| முக்கிய தொழில்கள்‌ 


நமது மாகாண மக்களில்‌ இருளன்‌ டக விவசாயத்தில்‌ ஈடுபட்டிருக்கிறோர்‌ 
கள்‌. ஆற்றுப்‌ பிரதேசம்‌, டெல்ட்டாப்‌ பிரதேசம்‌, பாசனத்‌ இட்டங்கள்‌ உள்ள இடம்‌ 
முதலிய இடங்களில்‌ பயிர்த்தொழில்‌ அதிகம்‌, கொடை 
ஜில்லாக்கள்‌, கோயம்புத்தூர்‌, மதுரை, இராமநாத 
புரம்‌, திருநெல்வேலி ஆகிய ஜில்லாக்களில்‌ பருத்தி 


ND] 
- 





டம்‌268. கைத்தறி படம்‌ 69. பளயேறுவது / 


விளைவு அதிகம்‌. ஆகவே. இங்கே பலர்‌ பஞ்சு ஆலைத்‌ தொழிலில்‌ ஈடுபட்டுள்ளார்கள்‌... 
இவ்‌ விடங்களில்‌ கைத்தறி நெசவு அதிகம்‌. + 

.. வறண்ட: மேட்டு நிலங்களில்‌ ஆடு மாடுகளை வளர்க 
திறார்கள்‌. ஆட்டுரோமத்தால்‌ முரட்டுக்‌ கம்பள வகை 
நெய்வது, தோல்‌ பதனிடுவது இங்குள்ளவர்களின்‌ முக்கிய 
தொழில்‌. மலையாள ஜில்லாவில்‌ தென்னை நாரினால்‌ பாய்‌, 3522 
கயிறு, வடம்‌ இவை செய்வது முக்கிய தொழில்‌. திருநெல்‌ வ்கி 1. 
வேலி இராமநாதபுரம்‌ ஜில்லாக்களில்‌ பலர்‌ பனையிலிருந்து SE 
பதநீர்‌ இறக்கி, பனை வெல்லம்‌, பனங்கற்கண்டு என்னும்‌ 
கருப்பட்டி இவைகளைத்‌ தயார செய்கிறார்கள்‌. 





கேள்விகள்‌ ப ள்‌ ப 
ஈம்‌ மாகாணத்தை மொழி வாரியாக எப்படிப்‌ பிரிக்கலாம்‌ ௪. | ன 
தமிழ்‌ மொழி பேசப்படும்‌ ஜில்லாக்கள்‌ எவை 1 
கன்னடம்‌ எந்த ஜில்லாக்களில்‌ பேசப்படுகிறது? 

தமது மாகாணத்தில்‌ பெரும்பான்மையோர்‌ செய்யும்‌ தொழில்‌ எது. 
பனை வெல்லம்‌ எந்த ஜில்லாக்களில்‌ தயார்‌ செய்கிருர்கள்‌ 7 அஷ்‌: 
மலையாள ஜில்லாவில்‌ ஈடைபெறும்‌ முக்ய தொழில்‌ எது? 

I உன்ட! ஜில்லாவில்‌ முக்யெமொக ஈடைபெறும்‌ தொழில்‌ எ அ. FS ட்‌ 





நீரி பூமி' நூல்‌' 
59. உங்கள்‌ தாலூகா 


ஒவ்வொரு ஜில்லாவும்‌ பல சிறிய பிரிவுகளாகப்‌ பிரிக்கப்பட்டிருக்கிற.து. 
ஒவ்வொரு பிரிவும்‌ தாலூகா எனப்படும்‌. தி 

உங்கள்‌ ஜில்லாவில்‌ எத்தனை தாலூகாக்கள்‌ இருக்கின்றன? நீ வசிப்பது 
எந்தத்‌ தாலூகா £ 

உங்கள்‌ தாலூகாவில்‌ உள்ள முக்கிய காரியாலயங்கள்‌ எவை? அங்கள்‌? 
'தாலூகாவில்‌ என்னென்ன விளைகின்றன ? அங்கு நடக்கும்‌ தொழில்கள்‌ எவை £ 
உங்கள்‌ ஊரிலோ அல்லது அருகாமையிலோ இரயில்‌ பாதை, பெரிய சாலை 
இவை உள்ளனவா? உங்கள்‌ ஊரில்‌ உள்ள பள்ளிக்கூடங்கள்‌ எவை? இவைதளை 
யெல்லாம்‌ நீங்கள்‌ தெரிந்து கொள்ளவேண்டும்‌. 


உங்கள்‌ தாலூகாவின்‌ படம்‌ வரைந்து, அதில்‌ முக்கியமான ஊர்கள்‌, ஈதிகள்‌, 
இரயில்‌ பாதை, சாலைகள்‌ இவைகளைக்‌ குறிப்பிடுங்கள்‌. தாலூகாப்‌ படத்தில்‌ உங்கள்‌ 
ஊர்‌ குறிக்கப்பட்டி ௬க்கிறதா என்று பாருங்கள்‌. 
60. உங்கள்‌ ஊர்‌ மக்களின்‌ வாழ்க்கை 
உங்கள்‌ ஊரில்‌ ஜனங்கள்‌ என்னென்ன தொழில்‌ செய்கிறார்கள்‌ என்பதைக்‌ 
குண்டறிய வேண்டும்‌. அரேகமாகச்‌ சிறிய இராமங்களில்‌ விவசாயந்தான்‌ முக்கிய 
ஈகோழிலாக இருக்கும்‌. I 
ட்‌ விவசாம ம்‌ செய்வதென்றால்‌ என்னென்ன வேலைகள்‌ செய்ய வேண்டும்‌ 2 உழுதல்‌, 
P தத்தல்‌, நடுதல்‌, களை பிடுங்குதல்‌, தண்ணீர்‌ பாய்ச்சுதல்‌, அறுவடை செய்தல்‌, 
போர்‌ அடித்தல்‌ முதலிய பல வேலைகள்‌ எந்தெந்த மாதங்களில்‌ நடைபெறுகின்றன 
என்பதைக்‌ கண்டறியுங்கள்‌. 
கைத்தறி நெசவு, வெண்கலப்‌ பித்தளைப்‌ பாத்திரம்‌ செய்தல்‌, மட்பாண்டங்கள்‌ 
செய்தல்‌, பாய்‌, கூடை, முடைதல்‌ இவைகளும்‌ சாதாரணமான கிராமத்‌ தொழில்களே. 
தொழிலாளிகள்‌ எவ்வாறு தம்‌ வாழ்க்கை நடத்துகிறார்கள்‌ என்பதையும்‌ நீங்கள்‌ 
கண்டறிய வேண்டும்‌. 
உங்கள்‌ ஊர்‌ பட்டணமாயில்லா விட்டாலும்‌ அத ற்கு அருகாமையில்‌ உள்ள 
பட்டணங்களில்‌ மனித வாழ்க்கையைப்ப ற்றி நீங்கள்‌ அறிந்து கொண்டு, அதைக்‌ இராம 
வாழ்க்கையோடு ஒப்பிட. வேண்டும்‌. பட்டணங்களில்‌ வீயாபாரம்‌, கைத்‌ தொழில்‌, 
ஆலை த்தொழில்‌, உத்தியோகம்‌ போன்றவைகளில்‌ பெரும்பான்மையோர்‌ ஈடுபட்டிருப்‌ 
பார்கள்‌. 
பட்டணத்தில்‌ ஜனநெருக்கம்‌ அதிகமாக இருக்கும்‌, இராமத்தைப்‌ 
போன்று அங்கு அமைதி இருக்காது. ' நல்ல காற்று இராத. ஆயினும்‌ பிழைப்பை 
உத்தேசித்துக்‌ கிராமங்களிலிருந்து பலர்‌ பட்டணங்களுக்குக்‌ குடிபோய்‌ விடுகிறார்கள்‌ 
நமது அரசாங்கத்தார்‌ கிராம அபிவிருத்தித்‌ திட்டம்‌ தயாரித்திருக்றொர்கள்‌. 
குடிநீர்‌ வசத, மின்சார வசதி, நல்ல சாலைகள்‌ இவைகளைக்‌ கிராமங்களில்‌ ஏற்படுத்தத்‌ 
திட்டம்‌ வகுத்துள்ளனர்‌ ; கிராம பஞ்சாயத்து சபையையும்‌ புஅப்பித்திருக்கறார்கள்‌, 


சுதந்திர இந்தியாவில்‌ கிராமங்கள்‌- பல்‌ துறைகளில்‌ முன்னே ற்ற மடைந்து, மக்கள்‌ 
சுகமாய்‌ வ்ரழ்வாராக.. 







